கவ 
DATA 


அனுஷ்டான வேதாந்தம் 


சர்போம் 


சக்கராச் 


T03594 


B001102 


3594 


விசுக்தியவர் 
சுவாமி சித்பவானந்தர் 


அனுஷ்டான வேதாந்தம் 
( விவேகானந்த சுவாமிகளின் கருத்தைத் தழுவியது ) 


விளக்கியவர் 
ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் 


- 


தபோவனப் பிரசுராலயம் 
திருப்பராய்த்துறை போஸ்ட் , எலமனூர் ஸ்டேஷன் 

திருச்சி ஜில்லா 

1957 


தபோவனத் தொடர் 134 


திருப்பராய்த்துறை தபோவனப் பிரசுராலயம் 

மானே ஜரால் பிரசுரிக்கப்பட்டது 


உரிமை பிரசுரிப்பாளருடையது 


தபோவன அச்சகம் , திருப்பராய்த்துறை 


அனுஷ்டான வேதாந்தம் 


ஐதிகமாக வந்துள்ளவை 

ஆறு தர்சனங்கள் . 
அவைகளையே , ஆறு சாஸ்திரங்கள் என்றும் பகர்வ 
துண்டு. அவைகளுள் தலையாய தர்சனம் வேதாந்தம் 
என்பது . அதற்கு மறைமுடி என்பது மற்றொரு பெயர் . 
இது சமயங்களுக்கெல்லாம் அடிப்படையானது . அகச் 
சமயம் எதுவும் வேதாந்தத்துக்கு முரண்பட்டதா 
யிருக்க முடியாது . வைதிக மதங்களுக்கெல்லாம் இது 
ஆதாரமானதாதலால் இது முற்றிலும் அனுஷ்டானத் 
துக்கு உரியதாக வேண்டும் . வெறும் வாய்ப்பேச்சுக்கு 
மட்டும் உதவுவதாய்ப் போய்விட்டால் இதில் பயன் 
ஒன்றுமில்லை. மற்று புத்தி சாதுர்யத்தை விளம்பரப் 
படுத்துதற்கான மனோ முயற்சியாகவும் இது முடிந்து 
விடலாகாது . வாதம் பிரதிவாதம் ஆகியவைகள் தம் 
மளவில் 

பாராட்டத்தக்கவைகளேயாம் . 
வேதாந்த மதம் என்பது வெறும் சம்வாதத்துக்குரிய 
தன்று . அது முற்றிலும் பழக்கத்துக்குரிய கோட்பா 
டர்கிறது . நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியி 
லும் அது நன்கு கையாளப்படுதல் வேண்டும் . மனதில் 
வைக்கவேண்டிய மற்றுமொரு விஷயம் உண்டு . அத் 
யாத்மிக வாழ்க்கையும் லௌகிக வாழ்க்கையும் ஒன்றோ 
டொன்று சம்பந்தப்படாதவைகள் என்று பலர் கருதி 
வருகின்றனர் . இது அறியாமையினால் கற்பித்துக் 
கொண்ட வேற்றுமையாகும் . ஆதரவற்ற இவ்வெண் 
ணத்தை அறவே அகற்றிவிடுதல் அவசியம் . ஏனென் 


ஆனால் 


A. 1 


2 

அனுஷ்டான வேதாந்தம் 
றால் வாழ்வு என்பது யாண்டும் ஒன்று ; அதைப் பிளவு 
படுத்தமுடியாது என்கிறது வேதாந்தம் . ஆக , சமய 
நெறி புகட்டுகின்ற கோட்பாடுகள் ஜீவிதத்தின் எல் 
லாப் பகுதிகளிலும் பிரவேசித்திருக்கின்றன . எப்படி . 
நாம் எண்ணுகின்றோமோ அப்படி நாம் மாறி யமை 
கிறோம் . ஆதலால் நம் எண்ணம் யாவும் வேதாந்தக் 
கோட்பாடுகளினின்று வடிவெடுத்த எண்ணங்களாக 
வேண்டும் . அவ்வெண்ணங்களே பிறகு செயலாக 
உருவெடுக்கின்றன . வாழ்க்கைத் தத்துவங்கள் யாவை 
என்பதை முதலில் அறிந்துகொள்ளக் கடமைப்பட்டி 
ருக்கிறோம் . பானையை வனையும் குயவன் முதலில் அதை 
மனதில் கிரகிக்கிறான் ; பிறகு அதற்கு ஸ்தூல வடிவம் 
தருகிறான் . அங்ஙனம் நாம் வேதாந்தக் கோட்பாடு 
களை முதலில் ஓர்ந்து பிறகு பழக்கத்துக்குக் கொண்டு 
வருவோம் . வனாந்தரங்களிலே குகை வாசம் செய்பவர் 
களும் இக்கோட்பாடுகளை அனுஷ்டிக்கலாம் . பெரிய 
நகரங்களின் ஆரவாரம் நிறைந்த வீதிகளில் இருப்பவர் 
களும் இவைகளை அனுஷ்டிக்கலாம் . பின்பு இதற்குரிய 
தனிச்சிறப்பு ஒன்று உண்டு. 

ஆரணியங்களிலே 
விச்ராந்தி பெற்றிருந்தவர்களும் வேதாந்தக் கோட் 
பாடுகளை உணர்ந்தார்கள் . ராஜ்ய பரிபாலனம் பண் 
ணும் பேரலுவல்களிலே ஈடுபட்டிருந்த 

ஜனகன் 
போன்ற முடிசூடிய மன்னர்களும் , வேதாந்தக்கோட் 
பாடுகளை உணர்ந்தார்கள் . இவ் இருதரத்தாருள் 
வியவகாரங்களை ஏராளமாகச் செய்துவந்த பாராளும் 
வேந்தர்களே வேதாந்தத்தின் கோட்பாடுகளின் 


அனுஷ்டான வேதாந்தம் 


3 


பெரும் பகுதியைத் தங்கள் வாழ்க்கையின் மூலம் 
விளக்கியவர் ஆகின்றனர் . 
உபநிஷதங்களில் முக்கியமானவை 

பத்து. 
அவைகளுள் ப்ருஹதாரணியக உபநிஷதம் என்பது 
ஒன்று . ஆரணிய வாசிகளாகிய ரிஷிகளால் இயற்றப் 
பெற்ற பெரிய நூல் என்பது அதன் பொருள் . அந்த 
நூலிலே வரலாறு ஒன்று உண்டு . அதாவது 

அருணர் என்ற ரிஷி ஒருவர் இருந்தார் . அவ 
ருடைய புத்திரர் ஆருணி என்பவர் ஆவார் . அந்த 
ஆருணிமுனிவர்க்கு மைந்தனாகவாய்த்தவன் சுவேத 
கேது என்ற இளைஞன் . கற்கவேண்டிய கலைஞானங் 
களையெல்லாம் அந்த ரிஷி புத்திரன் தந்தையிடமிருந்து 
கசடறக்கற்று உணர்ந்தான் . அவனுடைய கல்வியும் 
பூர்த்தியாயிற்று என்று பிதாவானவர் பகர்ந்தருளினார் . 
கொஞ்சம் வித்யா கர்வம் பிடித்தவனாக சுவேதகேது 
பாஞ்சாலநாட்டை நோக்கி ஏகினான் . அந்நாட்டு மன் 
னர்கள் எல்லாரும் கல்வியிலும் கேள்வியிலும் புகழ் 
பெற்றவர்கள் . இந்த ரிஷிபுத்திரன் சென்ற காலத்தில் 
பிரவஹணன் என்று பெயர் படைத்தவன் வேந்தனா 
யிருந்தான் . அவன் தந்தை ஜீவலன் என்ற ராஜரிஷி . 
தந்தைக்கேற்ற மைந்தனாக அம்மன்னன் இருந்தான் . 
கற்றவர்கள் பலர் யாண்டும் அவனைப் புடைசூழ்ந்திருந் 
தனர் . அக்கழகத்தினர் அனைவரையும் தனது கல்வித் 
திறமையால் தோற்கடித்துவிட்டுப் பிறகு வேந்தனை 
யும் விவாதத்தில் வெல்லவேண்டும் என்ற எண்ணம் 
சுவேதகேதுவுக்கிருந்தது . வாலிபனுக்கு வித்தியா 


4 


அனுஷ்டான வேதாந்தம் 


கர்வம் பிடித்திருந்ததை வேந்தன் குறிப்பால் 
அறிந்துகொண்டான் . பின்பு சம்பாஷணையொன்று 
நேர்ந்தது : 
குமாரா 

என்று வேந்தன் கூவினான் . 
ஐயே " என்று இளைஞன் விடைவிடுத்தான் . 

உன் தந்தையிடம் நீ கல்வி பயின்றவன் அல் 
லவா ? 

என்று அரசன் அரவினான் . 
ஆம் " என்று மைந்தன் மறுமொழி சொன் 


ாைன் . 


17 


1 . 


மாண்ட பின் மக்கள் எப்படிப் பிரிந்து போகி 
றார்கள் என்பது உனக்குத் தெரியுமா ? 
" தெரியாது " 

இவ்வுலகுக்கு அவர்கள் எப்படித் திரும்பி வரு 
கிறார்கள் என்பது உனக்குத் தெரியுமா ? 

தெரியாது " 

திரும்பத் திரும்பச் சாகின்றவர்களால் 
வுலகம் ஏன் நிரம்பப் பெறுவதில்லை என்பது உனக்குத் 
தெரியுமா ? என்று மேலும் கோமான் கேட்டான் . 

" தெரியாது 

" எத்தனை முயற்சிகளின் விளைவாக மானுடப் 
பிறவி வருகிறது ? 

" அதுவும் தெரியாது 

தேவலோகம் அல்லது பித்ருலோகம் அடைவ 
தற்கான உபாயம் உனக்குத் தெரியுமா ? " 


. 


அனுஷ்டான வேதாந்தம் 


5 


அதுவும் தனக்குத் தெரியவில்லை , என்றான் ரிஷி 
புத்திரன் . அரசன் கேட்ட இன்னும் சில கேள்வி 
களுக்கும் சுவேதகேது விடை சொல்லமுடியவில்லை . 
அதை யெல்லாம் தெரிந்துகொள்ளுவதற்கு அவன் 
அரசனிடம் மாணாக்கனாகக் கொஞ்சகாலம் வசித் 
திருக்கவேண்டும் என்ற கட்டளை பிறந்தது. அப்படிச் 
செய்ய இளைஞனுக்கு சம்மதமில்லை . புண்பட்ட மன் 
துடன் அவன் பிதாவிடம் திரும்பியோடினான் . “ நான் 
கற்கவேண்டியதை யெல்லாம் கற்றாய்விட்டது என்று 
தாங்கள் உறுதி கூறவில்லையா ? " என்று தந்தையிடம் 
பிரலாபித்தான் . " நுண்ணறிவாளா , உனக்கு நேர்ந்த 
தீங்கு யாது ? " என்று தந்தை ஆருணி முனிவர் விசா 
ரித்தார் . பிரவஹணன் - என்ற அரசன் கேட்ட ஐந்து 
கேள்விகளுக்கு தான் விடையளிக்க முடியாது அவமா 
னப்பட்டு வந்திருந்ததைத் தந்தையிடம் வருத்தத் 
துடன் அவன் வெளியிட்டான் . தமக்கும் அவ்விஷயம் 
ஒன்றும் தெரியாது என்று தந்தையார் ஒத்துக்கொண் 
டார் .. உண்மையில் அது அவருக்குத் தெரிந்திருக்கு 
மாகில் மைந்தனுக்கும் புகட்டியிருந்திருப்பார் . சிஷ்ய 
னாயிருந்த மைந்தனிடமிருந்து எந்த வித்தையையும் 
அவர் மறைத்து வைத்திருக்கவேண்டிய அவசியமில்லை . 
இந்த ரகசியங்களை அறிந்து கொள்ள முனிவர் தாமே 
அரசனிடம் போனார் . ஆங்கு அவர் மரியாதையுடன் 
வரவேற்கப்பட்டார் . பிறகு சிஷ்ய பாவனையுடன் 
அரசனிடம் அவர் சிறிது காலம் வசித்திருந்தார் . அப் 
பொழுது இந்த ரகசியுங்களெல்லாம் அவருக்குப் 


6 


அனுஷ்டான வேதாந்தம் 


புகட்டப்பட்டது . மேலும் ஒரு விஷயத்தை மன்னன் 
முனிவர்க்கு எடுத்து மொழிந்தான் . அதாவது இக் 
கோட்பாடுகளை யெல்லாம் ராஜரிஷிகளே - அறிந்திருந் 
தார்கள் ; , வெறும் வேள்வி வேட்கின்ற வேதியர்க்கு 
அவ்வித்தையானது விளங்கியதன்று . ஆயினும் முனி 
வரும் முனிப் புதல்வனும் அறிய . விரும்பியதை 
வேந்தன் புகட்டினான் . பல உபநிஷதங்களினின்று 
இவ்வுண்மை நமக்கு வெளியாகிறது . அதாவது 
வேதாந்த தர்சனமானது வனத்தில் தியானம் பண் 
ணிக்கொண்டிருந்த முனிவர்களிட மிருந்து தான் உதித் 
தது என்பதன்று . ஓய்வு ஒழிவு இன்றி இவ்வுலக 
வாழ்க்கையில் ஆழ்ந்து ஈடுபட்டிருந்தவர்கள் பலர் 
வேதாந்த தர்சனத்தின் நுட்பமான பகுதிகளை ஓர்ந்து 
உணர்ந்து உலகுக்கு அளித்திருக்கின்றனர் . கோடிக் 
கணக்கான மக்களை ஆண்டுவரும் பேரரசன் ஒருவன் 
எத்தனை விதமான அலுவல்களை உடைத்திருப்பான் 
என்பதை நாம் யூகிக்கமுடியும் . வினையாற்றுதலில் 
அவனுக்கு மிக்கான் ஒருவன் இருக்கமுடியாது . இங்ங் 
னம் பார் ஆளும் வேந்தர் பலர் பாரமார்த்திக விஷயங் 
களை ஆழ்ந்து சிந்திக்க வல்லவர்களா யிருந்திருக்கின் 


றனர் . 


வேதாந்தம் என்பது முற்றிலும் அனுஷ்டானத் 
துக்கு உரியது . அதாவது வாழ்க்கையில் கையாளக் 
கூடியது என்பதை நாம் மேலே கூறியவிஷயம் விளக்கு 
கிறது . இக் கோட்பாடானது கடைசியாக பகவத் 
கீதையில் உயர்ந்ததொரு கோப்பு எடுக்கிறது . இது 


அனுஷ்டான வேதாந்தம் 
பிரசித்திபெற்றுள்ள நூல் ஒன்று என்பதை நாம் 
அறிவோம் . வேதாந்த தர்சனத்துக்கு பகவத் கீதையே 
ஒப்பற்ற வியாக்கியானமாகிறது . இது போர்க்களத்தில் 
வைத்துப் புகட்டப்பட்டது இதன் தனிச் சிறப்பு 
ஆகும் . போராட்டத்தினின்று பின்வாங்க எத்தனித்த 
அர்ஜுனனுக்கு அது கிருஷ்ண பரமாத்மாவால் போதிக் 
கப்பட்டது . பேரூக்கத்துடன் வினையாற்ற வேண்டும் 
என்னும் கோட்பாடு அப்புஸ்தகத்தின் ஒவ்வொரு பக் 
கத்திலும் திகழ்ந்த வண்ணமாயிருக்கிறது . அத்தனை 
விதமான அலுவல்களுக்கிடையில் ஒருவன் மனத்த 
கத்து அமைதியே வடிவெடுத்தவனாக இருக்கவேண்டும் 
என்பதும் அதன் கோட்பாடாகும் . உடலைக்கொண்டு 
ஓயாது உழைப்பதற்கிடையில் உள்ளமானது ஒடுங்கி 
உபரதி பெற்றிருக்கவேண்டும் என்பதே வினையின் 
கோலம் . அத்தகைய உயர்நிலையை அடையவேண்டு 
மென்று வேதாந்தம் நமக்கு விளக்கி யருள்கிறது . 
அகர்மம் அல்லது வினையைக் கடந்திருப்பது என்பதை 
நாம் முயற்சியற்று வெறுமனே உட்கார்ந்திருப்பது 
என்று பொருள்படுத்துகிறோம் . சோம்பலுற்றுச்சும்மா 
விருப்பது ஒருக்காலும் நமது குறிக்கோள் ஆகாது . 
வெறுமனே இருப்பது மேலானநிலை யென்றால் நம்மைச் 
சுற்றிலுமுள்ள சுவர்களை மகாமேதாவிகள் எனல் 
வேண்டும் ; ஏனென்றால் அவைகள் வினையாற்றாது 
வெறுமனே இருக்கின்றன . தவறுதலான இக்கொள் 
கையை நாம் உயர் தத்துவம் என்று அங்கீகரிக்க 
லாகாது. இக் கொள்கையின்படி மண்ணாங்கட்டிகளும் 


8 


அனுஷ்டான வேதாந்தம் 


மரக்கட்டைகளும் உலகில் மிகச் சிறந்த சான்றோர்கள் 
ஆய்விடும் ; ஏனென்றால் அவைகள் வினையாற்றாது 
சும்மாவிருக்கின்றன . இனி , மற்றொரு விதமான தவறு 
தலையும் மனிதன் அறியாமையினால் செய்துவிடக் 
கூடும் . செயலற்று ஜடம் போன்று கிடக்கிற ஆள் 
காமத்தால் அல்லது குரோதத்தால் தூண்டப்பெற்றுக் 
கர்மங்கள் புரிவானாகில் அது கர்மயோகம் ஆகாது . 
வாழ்வின் குறி இன்னதென்று வேதாந்தம் வற்புறுத்து 
கின்றது . வேதாந்தம் புகட்டுகின்ற கர்மயோகம் 
அலாதியானது . சோம்பலுக்கு அதில் இடமில்லை .. 
ஆசாபாசத்துக்கும் அதில் இடமில்லை . சாசுவதமான 
சாந்தத்தோடு கூடிய அலுவல்களை அது புகட்டு 
கிறது . அலை வீசாத கடல் போன்ற அமைதி மனத் 
தகத்து இருக்கவேண்டும் . அனுகூலமாக அல்லது 
பிரதிகூலமாக என்னதான் நிகழ்ந்த போதிலும் மன 
தின் நடுநிலை பிரளாதிருத்தல் வேண்டும் . ஜீவிதத் 
தில் நமது சொந்த அனுபவத்தையே ஆராய்ந்து பார்த் 
தால் அத்தகைய மனப்பான்மைதான் நன்கு வினை 
யாற்றுதற்கு உற்ற உபாயமாகும் என்பதை நாம் கண்டு 
கொள்வோம் . 


யந்திரம் ஒன்றை இயக்குதற்கு விசை வேண்டும் . 
நீர் ஆவி , எண்ணெய் , மின் சக்தி முதலிய விசைகள் 
யந்திரங்களை ஓட்டுகின்றன . அதேபாங்கில் மனிதனை 
வேலையில் தூண்டுதற்கு ஏதாவது மனோவேகம் இருக்க 
வேண்டுமென்று பலர் கருதுகின்றனர் . மனோவேக 
மானது ஆக்கிரகம் , அபிலாஷை , ரோஷம் இப்படி 


அனுஷ்டான வேதாந்தம் 

9 
யெல்லாம் வடிவெடுக்கிறது . இத்தகைய தூண்டுதல் 
இல்லாவிட்டால் மனிதன் ஒன்றையும் செய்ய மாட் 
டான் என்ற எண்ணம் பொதுவாக நிலவி வருகிறது . 
மானுட வாழ்க்கையைப் பற்றிய பூரண அனுபவம் 
இல்லாதவர்கள் அங்ஙனம் எண்ணுவர் . ஆனால் அனு 
பவம் வந்த பிறகு அக்கொள்கை சரியானதல்ல என் 
பது புலப்படும் . ஆக்கிரகமானது குறையுமளவு வினை 
யாற்றும்வல்லமை அதிகரிக்கிறது . நம்மிடத்தில் அமைதி 
குடி கொள்ளுமளவு நமக்கு நலன் விளைகிறது . அமைதி 
யுற்றிருப்பவன் அதிகப்படியாக வேலை செய்ய வல்ல 
வனாகிறான் . உள்ளத்தில் அடங்காது உதித்துவரும் 
காமம் குரோதம் முதலிய உணர்ச்சிகள் நமது உள்வலி 
வைக் கறந்துவிடுகின்றன . அதனால் நரம்புத் தளர்ச்சி 
ஏற்படுகிறது . மனதில் நிலை குலைவு உண்டாகிறது . 
பிறகு வினையாற்றும் வல்லமை குறைந்துப்பட்டுப் போகி 
றது . ஆக்கத்துக்கு ஏதுவான வினையாக வடிவெடுக்க 
வேண்டிய சக்தியோ பொருளற்ற உணர்ச்சியாகத் 
தோன்றி விரயமாய்விடுகிறது . மனது அமைதியுற்று 
நடுநிலையில் இருக்கும் பொழுதே அதனுடைய ஆற்றல் 
அனைத்தும் நல்வினையின்கண் செலுத்தப்படுகிறது . 
இத்தொல் உலகம் தோற்றுவித்துள்ள அரும் பெரும் 
தொண்டர்களது வரலாறுகளை ஆராய்ந்து பார்த்தால் 
அவர்கள் அனைவரும் அமைதியே வடிவெடுத்துள்ள 
அற்புதப்பெருமக்கள் என்பது புலப்படும் . மனத்தகத்து 
அவர்கள் படைத்துள்ள நடுநிலையைக் கலைத்துவிடக் 
கூடிய சம்பவம் எதுவுமில்லை . முன்கோபி ஒருவன் 


10 


அனுஷ்டான வேதாந்தம் 


செயற்கரிய செயல் எதையும் சாதிக்க முடியாது என்ப 
தும் , சினத்தை வென்றவன் எதையும் சாதிக்க 
வல்லவன் என்பதும் இப்பொழுது விளங்கும். 
உள்ளத்தில் பொங்கி எழுகின்ற சினத்துக்கும் , வெறுப் 
புக்கும் , அவைபோன்ற பொருந்தா உணர்ச்சிகள் பல 
வற்றிற்கும் அடிமைப்படுபவன் அறப்பணியாற்ற உத 
வான் , தன்னைத்தானே அவன் சின்னா பின்னமாக்கிக் 
கொள்கிறான் . பயன்படும் பணியொன்றையும் அவன் 
புரியான் . சித்தமிசை சாந்தமும் , க்ஷமையும் , உறுதியும், 
இனிமையும் படைத்திருப்பவனே பெருஞ் செயலா 
ளன் ஆகின்றான் . 

உயர்ந்த லட்சியம் ஒன்றை வேதாந்தம் புகட்டு 
கிறது . இப்பொழுது நாம் அடைந்துள்ள நிலைக்கும் 
இனி நாம் அடைய வேண்டிய லட்சியத்துக்கும் வெகு 
தூரம் . இப்பொழுது நாம் பழக்கவழக்கத்தில்கொண்டு 
வந்திருப்பது சாமான்யமானது . இனி நாம் அனுஷ்டா 
னத்துக்குக் கொண்டுவர வேண்டிய லட்சியம் மிக 
மேலானது . மக்களிடத்து இரண்டுவித இயல்புகள் 
உண்டு. உயர்ந்த லட்சியம் ஒன்றை நமது சாதாரண 
மான வாழ்க்கையோடு சமரசப்படுத்துவது ஒருவித 
இயல்பு ; நமது மட்டமான வாழ்க்கையை உயர்ந்த லட் 
சியத்தின்கண் உயர்த்துதல் மற்றொருவித இயல்பு . இவ் 
விரண்டுக்குமிடையில் உள்ள வேற்றுமையை அறிந்து 
கொள்ளுதல் அவசியமாகிறது ; ஏனென்றால் உயர்ந்த 
தைக் கீழ் நிலைக்கு இழுத்து வருவதே நமது பொது 
வான போக்கு ஆகும் . சான்று ஒன்று எடுத்துக்கொள் 


அனுஷ்டான வேதாந்தம் 


11 


வோம் . ஒரு மனிதன் ஏதேனும் ஒருவித வேலை செய்ய 
வல்லவனாயிருக்கிறான் . அவ்வேலையில் பெரும் பகுதி 
கேடு நிறைந்ததாயிருக்கலாம் ; காமம் , குரோதம் , 
லோபம் , சுயநலம் ஆகிய துச்சமான சுபாவத்தால் 
தூண்டப்பெற்றதாக அது இருக்கலாம் . அத்தகைய 
மனிதனுக்கு உயர்ந்த லட்சியம் ஒன்று போதிக்கப்படு 
கிறது என்று வைத்துக்கொள்வோம் . அந்த உயர்ந்த 
லட்சியத்தின்படி மனிதன் சுய நலத்தையும் சுக போகத் 
தையும் விட்டுவிடவேண்டும் என்று ஏற்படுகிறது . 
அது சாத்தியப்படாது என்ற எண்ணம் உடனே மனி 
தனுக்கு வந்துவிடுகிறது . போகத்தை அனுபவித்துக் 
கொண்டிருப்பதற்கு இடையில் யோகத்தையும் 
கையாளலாம் என்ற லட்சியத்தை எடுத்துப் புகட்டி 
னாலோ , அதை ஏற்க அம்மனிதன் உடனே முந்து 
கிறான் . உறுதியற்ற அம்மனிதனுக்கு எது சாத்தியமா 
கிறதோ அதுவே அனுஷ்டானத்துக்கு உரியது என்று 
அவன் முடிவு கட்டுகிறான் . சாஸ்திரத்துக்கு ஒத்தது 
என்பதை ஒவ்வொரு மனிதனும் தனக்கேற்றவாறு 
பொருள்படுத்துவது போன்று அனுஷ்டானத்துக்குரி 
யது என்பதையும் தனக்கேற்றபடி பொருள்படுத்து 
கிறான் . ஒவ்வொருவனும் தன்னையே அளவையாகவோ 
முன்மாதிரியாகவோ எடுத்துக் கொள்ளுதலிலே கருத்து 
டையவனாக இருக்கிறான் . எனது கொள்கை சாஸ் 
திரத்துக்கு ஒத்தது , உன் கொள்கை முரண்பட்டது 
என்ற முடிவுக்கு ஒவ்வொரு மனிதனும் வருகிறான் . 
சாத்தியப்படுவது . எது என்பதைப் பற்றியும் அதே 


12 


அனுஷ்டான வேதாந்தம் 


பாங்கில் மனிதன் எண்ணிவருகின்றான் . அனுஷ்டானத் 
துக்குக் கொண்டுவர எது ஒன்று ஒரு மனிதனுக்குச் 
சாத்தியப்படுகிறதோ அவ்வொன்றுதான் உலகில் எல் 
லார்க்கும் சாத்தியப்படுவதாகிறது . கடையொன்று 
வைத்துக் கடைக்காரன் ஆவது ஒருவனுக்கு சாத்திய 
மாகிறது . அத்தகையவன் கடைவைப்பது ஒன்றுதான் 
உலகில் மனிதனால் சாதிக்க முடிந்த காரியம் என்று 
நினைக்கிறான் . இன்னொருவன் திருடனாகிறான் . அவன் 
திருடுதல் ஒன்றையே சாத்தியப்படக் கூடிய காரிய 
மென்று எண்ணுகிறான் ; அதைத் தவிர வேறு எதுவும் 
நிறைவேற்றவல்ல செயலாகாது என்பது அவன் 
கொள்கை . இதினின்று ஒரு விஷயம் விளங்குகிறது . 
எதை மனிதன் விரும்புகிறானோ, எதைச் செய்ய அவன் 
வல்லவனாகிறானோ அது ஒன்றுதான் அனுஷ்டானத்துக் 
குரியது ; அது ஒன்றுதான் சாதிப்பதற்கு ஏற்றது 
என்று மனிதன் முடிவு கட்டுகிறான் . 

மனிதனிடத்துள்ள இந்த இயல்பை ஞாபகத்தில் 
வைத்துக்கொண்டு வேதாந்த தர்சனத்தைப் பற்றி 
இனி விசாரிப்போம் . அது முற்றிலும் அனுஷ்டானத் 
துக்குரியது என்று நாம் பகர்கிறோம் . அப்படி இயம்பு 
கையில் அந்த உயர்ந்த லட்சியத்தில் விருப்பமுள்ளவர் 
ளுக்கே அது சாத்தியம் என்பதை நாம் ஞாபகப்படுத் 
திக்கொள்ளவேண்டும் . அது வாழ்க்கை சம்பந்தமான 
மகோன்னதமான கோட்பாடு என்பது உண்மை . ஆயி 
னும் அது முற்றிலும் அனுஷ்டானத்துக்கேற்றதே 
யாம் . மனிதனால் கையாள முடியாத கோட்பாட்டை 


அனுஷ்டான வேதாந்தம் 


13 


அது புகட்டுகிறதில்லை . மனிதன் தெய்வத்தன்மை 
வாய்க்கப் பெற்றவன் என்னும் லட்சியத்தை அது 
புகட்டுகிறது . ( தத்துவம் அஸி " என்பது மஹா 
வாக்கியம் . அதுவாக நீ உள்ளாய் என்பது அதன் 
பொருள் . வேதாந்தத்தின் சாரம் முழுதும் இந்த மஹா 
வாக்கியத்தில் இருக்கிறது . இதைக்குறித்து ஆழ்ந்த 
ஆராய்ச்சிகள் நிகழ்ந்தன . விதவிதமான விவாதங்கள் 
விளைந்தன . வாதப் பிரதிவாதங்கள் உண்டாயின , 
பூர்வபக்ஷம் என்னும் கோட்பாடுகள் தோன்றுவனவா 
யின . இவை யாவினின்றும் ஓர் உண்மை வெளியா 
யிற்று . மானுட வடிவம் தாங்கியுள்ள ஆத்மாவானது 
தனது எதார்த்த நிலையில் தூயது ; சர்வக்ஞத்வம் அல் 
லது பேரறிவு படைத்திருத்தல் அதன் இயல்பாகும் . 
ஆத்மாவைக் குறித்துப் பேசுங்கால் பிறப்பு இறப்பு 
என்பன பொருள்படாத மூட 

நம்பிக்கைகளாம் . 
ஆத்மா எப்பொழுதாவது பிறப்பெடுத்ததன்று ; இனி 
அது எப்பொழுதாவது சாகப்போவதுமன்று . சாவைக் 
குறித்து நாம் எண்ணுகிற எண்ணங்களும் , அதைக் 
குறித்து நாம் அஞ்சுதலும் மூட நம்பிக்கையினின்று 
உதிப்பனவாம் . நம்மால் சாதிக்கக்கூடிய காரியம் இன் 
னது , சாதிக்கக்கூடாத காரியம் இன்னது என்றெல் 
லாம் நினைப்பதும் மூட நம்பிக்கையே யாம் . எதையும் 
செய்து சாதிக்கும் வல்லமை நம்மிடத்துண்டு . மக்கள் 
முதலிலே தங்கள் மீது முழு நம்பிக்கை வைக்கவேண்டு 
மென்று வேதாந்தம் புகட்டுகிறது . தனக்குப் புறத் 
திலே வெகு தூரத்தில் உள்ள ஒரு தெய்வத்தின்மீது 


- 


14 


அனுஷ்டான வேதாந்தம் 


நம்பிக்கை வைக்காதவன் நாஸ்திகன் என்று உலகில் 
உள்ள சில மதங்கள் புகட்டி வருகின்றன . ஆனால் 
வேதாந்தம் புகட்டும் கோட்பாடு அத்தகையதன்று . 
தான் உடல் அன்று ; உடலை அணிந்திருக்கும் ஆத்மா 
தான் என்று நம்பாதவனே நாஸ்திகன் என வேதாந் 
தம் புகட்டுகிறது. மஹிமை அனைத்தும் வாய்க்கப் 
பெற்றுள்ள ஆத்மாவில் நம்பிக்கை வைக்காதவனே 
நாஸ்திகன் என்று வேதாந்தம் போதிக்கிறது . தத்துவ 
விசாரம் செய்யாத பலர்க்கு இக்கோட்பாடானது பயங் 
கரமானது . தான் ஆத்மா என்று அனுபூதியில் அறிவது 
ஆகாத காரியம் என்று பலர் எண்ணுகின்றனர் . ஆனால் 
மக்கள் யாவரும் ஆத்ம ஞானத்தைப் பெறலாம் என்று 
வேதாந்தம் வற்புறுத்துகிறது . இது விஷயத்தில் ஆண் 
பெண் என்கிற வேற்றுமையில்லை ; சிறுவன் சிறுமி என் 
கிற வேற்றுமையும் இல்லை; ஜாதிவேற்றுமைக்கும் 
இதில் இடமில்லை ; மக்களாகப் பிறந்துள்ள அனைவரும் 
இவ்வுண்மையை அறிந்துகொள்ளலாம் . யாருக்கும் 
எவ்விதப் பிரதிபந்தமும் கிடையாது . ஏனென்றால் ஏற் 
கனவே பலபேர் இதை அனுபவபூர்வமாக அறிந்திருக் 
கின்றனர் ; அனைவர்க்கும் சொந்தமாக இது யாண்டும் 
நிலைத்துள்ளது என்கிறது வேதாந்தம் . 

பிரம்மாண்டத்திலுள்ள சக்தி யனைத்தும் யாண் 
டும் நமக்குச் சொந்தமானது . கண்களைக் கைகளால் 
பொத்திக்கொண்டு இருள் சூழ்ந்து கிடக்கிறதென்று 
கூக்குரலிடுபவர் நாமே . உண்மையில் நம்மைச் சுற்றி 
லும் இருள் இல்லை என்பதை நாம் அறிதல் வேண்டும் : 


அனுஷ்டான வேதாந்தம் 


15 


மறைத்துக்கொண்டிருக்கும் கைகளை அப்புறப்படுத்தி 
னால் என்றென்றுமுள்ள வெளிச்சத்தைக் காண்போம் . 
இருள் ஒருக்காலும் இருந்ததில்லை ; பலவீனம் என்னும் 
நோய் ஒருநாளும் இருந்ததில்லை . அறிவிலிகளாகிய 
நாம் நம்மைப் பலவீனர் என்று புலம்புகிறோம் ; அறி 
விலிகளாகிய நாம் நம்மைப் புனிதமற்றவர் என்று 
புலம்புகிறோம் . இங்ஙனம் இவ்வுயர்ந்த லட்சியமானது 
முற்றிலும் அனுஷ்டானத்துக்குரியது என்று வேதாந் 
தம் வற்புறுத்துகிறது . காலமெல்லாம் இது அனுஷ் 
டிக்கப்பட்டு வந்துள்ளது என்றும் அது இயம்புகிறது . 
பெருநிலையாகிய மெய்ப்பொருளே நமது சொந்த சொரூ 
பம் என்றும் வேதாந்தம் விளம்புகிறது . மெய்ப்பொரு 
ளுக்கு அன்னியமாக நீ காண்பதெல்லாம் மித்தை , 
பொய்யானது . நான் ஓர் அற்ப ஜீவன் , இறந்துபட் 
டுப்போபவன் என்று நீ கூறும்போதெல்லாம் நீ பொய் 
பேசுகிறாய் ; உன்னை நீ ஏமாற்றிக்கொள்கிறாய் ; இழிவு 
பட்டு , வலிவற்ற, கடைகெட்ட பான்மையை மதிமயக் 
கத்தால் உனக்கு நீ உண்டுபண்ணிக் கொள்கிறாய் . 

பாபம் என்பதை வேதாந்தம் அங்கீகரிக்கிறதில்லை ; 
மனிதன் தவறுதல் செய்துவிடுகிறான் என்பதை அங்கீ 
கரிக்கிறது . தவறுதல்கள் எல்லாவற்றிலும் மிகப் 
பெரிய தவறுதல் எது என்பதையும் வேதாந்தம் விளக் 
குகிறது . நீ வலிவற்றவன் , நீ பாபி , துன்பமே வடிவெ 
டுத்தவன் , உன்னிடம் சக்தி யொன்றுமில்லை, நீ இதைச் 
செய்ய முடியாது , அதைச் செய்ய முடியாது- இப்படி 
யெல்லாம் பகர்வதுதான் பெருங்குற்றம் . ஏனென்றால் 


16 


அனுஷ்டான வேதாந்தம் 


இப்படி நினைக்கின்ற போதெல்லாம் ஏற்கனவே உன் 
னைப் பந்தப்படுத்துகிற சங்கிலியில் இன்னுமொரு வளை 
யத்தை இணைத்து ஒட்டிவிடுகிறாய் . உன் ஆத்ம சொரூ 
பத்தை மூடிக்கொண்டிருக்கும் மாயை என்னும் ஆவர 
ணத்தின்மீது இன்னுமொரு படலத்தைப்போடுகிறாய் , 
எனவே , எவன் ஒருவன் தன்னைப் பலவீனனாக எண்ணிக் 
கொள்கிறானோ அவன் தவறு செய்கிறான் . எவன் ஒருவன் 
தன்னைத் தூய்மையற்றவன் என்று எண்ணிக்கொள் 
கிறானோ அவன் தவறு செய்கிறான் . மேலும் உலகத்தி 
னுள் கெட்ட எண்ணத்தை அவன் சொரிந்தவன் 
ஆகிறான் . இப்பொழுது நாம் கடைப்பிடிப்பது மயக்கம் 
பூண்ட வாழ்வு , பொய்யான வாழ்வு . மாயப்பிரபஞ்ச 
வாழ்வு என்பது இதுவே . ஆதர்ச ஜீவிதமாகிய பார 
மார்த்திகப் பெருவாழ்வுடன் இத்தகைய மித்யா ஜீவ 
னத்தை சமரசப்படுத்துவது வேதாந்தத்தின் கோட் 
பாடு அன்று . பொய்யான இவ்வாழ்வு ஒழிந்துபட்டுப் 
போக வேண்டும் . என்றென்றும் நிலைத்திருக்கும் பார 
மார்த்திகப் பெருவாழ்வே உருப்படவேண்டும் ; அதுவே 
ஒளிரவும் வேண்டும் . தூய்மை என்பது தனக்குச் 
சொந்தமல்லாததாயிருந்து , மனிதன் அதைப் படிப்படி 
யாகப் பெறுகிறான் என்பது உண்மையல்ல . ஒளிர்விடும் 
தன்மை பொன் முதலிய உலோகத்தில் இருப்பது 
போன்று தூய்மை , பூரண சுத்தநிலை- யாண்டும் ஆத் 
மாவினிடத்துள்ளது . அதை மேலும் மேலும் வியாப 
கப்படுத்துவது , அதாவது தோற்றத்துக்குக் கொண்டு 
வருவது ஞானவாழ்வாகும் . ஆவரணம் என்று சொல் 


அனுஷ்டான வேதாந்தம் 


17 


லப்படுகிற திரை நீங்குகிறது ; அதனால் ஆத்மாவின்கண் 
இயல்பாயுள்ள தூய்மை தானாகத்தோன்ற ஆரம்பிக் 
கிறது . எல்லை காணாத தூய்மை , முக்திநிலை , பேரன்பு , 
பேராற்றல் இவை யாவும் யாண்டும் நமக்குச் சொந்த 
மானவைகளாம் . 

வனாந்தரங்களிலும் மலைக்குகைகளிலும் வசிப்பவர் 
களாலேயே தான் இந்த லட்சியம் அடையப்பெறும் 
என்று வேதாந்தம் புகட்டுகிறதில்லை ; வாழ்க்கையில் 
அவரவர்க்குகந்த எல்லாவிதமான நிலையில் இருப்பவர் 
களாலும் இது அடையப்படும் . வேதாந்த தத்துவங் 
களைக் கண்டறிந்த சான்றோர் வனங்களிலும் குகை 
களிலும் வசித்தவர்கள் அல்லர் என்பதை ஏற்கனவே 
நாம் ஆராய்ந்திருக்கிறோம் . அவர்கள் ஜீவிதத்தில் 
சர்வ சாதாரணமான தொழில் புரிந்தவர்களும் அல்லர் . 
வாழ்விலே பேரியக்கங்கள் பல தொடுத்திருந்த 
பேரரசர்களே இக் கோட்பாடுகளைக் காணலாயினர் 
என்று நாம் யூகிக்க இடமிருக்கிறது . சேனைகளைச் 
சமர்க்களத்திலே செலுத்தியவர்களும் , சிம்மாசனத் 
திலே வீற்றிருந்து செங்கோல் பிடித்தவர்கள் , கோடிக் 
கணக்கான குடிகளின் நலன் கோலினவர்களுமே 
வேதாந்தத்தை அனுஷ்டித்திருக்கின்றனர் . இவ்வேந் 
தர்களைப் பற்றிய மற்றோர் உண்மையையும் நாம் 
கருத்தில் கொள்ளுதல்வேண்டும் . பெயரளவில் அரசன் 
என்று ஒருவனைப் பிடித்து உட்காரவைத்துவிட்டு 
அதிகாரங்களையெல்லாம் மற்றவர் கைப்பற்றிக்கொண் 
டிருக்கும் இக்காலத்திய நிலையைப் போன்றதன்று அப் 


A. 2 


18 


அனுஷ்டான வேதாந்தம் 


பண்டைக் காலத்தின் நிலை . பூரண அதிகாரத்துடன் 
அரசர் ஆணை செலுத்திய அக்காலத்தில் தான் அதே 
அரசர்களிடமிருந்து இவ்வேதாந்தக் கோட்பாடுகள் 
வெளியே வருவனவாயின. நானாவிதமான அலுவல் 
களுக்கிடையிலே இவ்வுயர்ந்த கோட்பாடுகளைப்பற்றிச் 
சிந்திக்கவும் சுவானுபூதியில் அவைகளை உணரவும் 
மற்ற மாந்தர்க்கு அவைகளை எடுத்துப் புகட்டவும் 
அன்னவர்க்கு இயன்றது . அப்பேரரசர்கள் வாழ்க்கை 
யுடன் சீர்தூக்கிப் பார்த்தால் நமது வாழ்வு ஓய்வு மிக 
அமையப்பெற்றது என்று சொல்லவேண்டும் . அத் 
தகையவர்களாகிய நமக்கு வேதாந்தத்தை அனுஷ்டா 
னத்தில் கொண்டுவருவது இன்னும் மிக எளிது ஆக 
வேண்டும் . ஆற்றுதற்கு அலுவல் அதிகம் இல்லாது 
காலமெல்லாம் பெரிதும் நிம்மதியாயிருக்கிற நாம் அவ் 
வேதாந்தக் கோட்பாடுகளை அனுபவபூர்வம் ஆக்கா 
விட்டால் நமக்கு அது வெட்ககரமானதாகும் . ஆதிக் 
கம் படைத்த பண்டைக் காலத்துப் பேரரசன் ஒருவ 
னுடைய தேவைகளோடு சீர் தூக்கிப்பார்த்தால் நமது 
தேவைகள் மிக அற்பமானவைகளாம் . மண்ணுலக 
வாழ்க்கை சம்பந்தமான தேவைகள் பல நமக்கு இருப் 
பதால் வேதாந்த விசாரம் செய்ய நமக்கு அவகாச 
மில்லை என்கிறோம் . ஆனால் குருக்ஷேத்திரப் போர்க்களத் 
தில் பல அக்ஷௌஹிணி வடிவாகிய படைகள் மீது 
ஆணை செலுத்திய அர்ஜுனனுடைய தேவைகளோடு 
ஒப்பிட்டுப் பார்த்தால் நமது தேவைகள் எம்மாத்திரம் ! 
எனினும் அமர்க்களத்தின் கோலாகலத்தினுள் ஆத்ம 


அனுஷ்டான வேதாந்தம் 


19 


தத்துவ விசாரம் செய்யவும் , அப்படி விசாரித்தறிந்த 
உண்மைகளைத் தன் வாழ்விலே காரியப்படுத்திக்கொள் 
ளவும் அக்கோமகனுக்குக் காலம் கிடைத்தது . அவ்வர 
சனுடைய வாழ்வைவிட அதிக 

அதிக நிம்மதியான தும் , 
சௌகரியமான தும் , வசதிகள் நிறைந்ததுமாகிய நமது 
வாழ்விலே நிச்சயமாக நாமும் அவ்வளவு சாதித்தாக 
வேண்டும் . நாம் நினைத்துக்கொண்டிருப்பதை விட 
அதிக நேரம் நம் ஒவ்வொருவர் கைவசத்திலும் உளது . 
அந்த நேரத்தை நல்ல காரியத்துக்குப் பயன்படுத்த 
வேண்டும் என்ற உண்மையான அவாமட்டும் நமக்கு 
இருந்தால் போதுமானது . நம் கைவசமுள்ள அவகா 
சத்தைக்கொண்டு நாம் ஏதோ ஒரு லட்சியத்தைமட்டு 
மல்ல , விரும்பினால் இரு நூறு லட்சியங்களை இந்த ஜீவி 
தத்திலேயே நிறைவேற்றி வைத்துவிடலாம் . ஆனால் 
உயர்ந்த லட்சியத்தை நம்முடைய சாமானியமான கீழ் 
நிலைக்கு இழுத்துவிடலாகாது . வீண் சாக்குச் சொல்லு 
தல் நமது வாழ்வில் உள்ள பெருங் குற்றங்களில் ஒன் 
றாகும் . மடைமை நிறைந்த தேவைகளை , 
நிறைந்த ஆசைகளை நமக்கு நாமே வீணில் உண்டுபண் 
ணிக்கொள்கிறோம் . பயனற்ற அவ்வாசைகளையும் 
குறைபாடுகளையும் களைந்துவிட நம்மால் இயலாது 
என்ற மயக்கத்துக்கும் பிறகு நாம் ஆளாகிவிடுகிறோம் . 
ஆசாபாசத்துக்கு அடிமைப் பட்டுள்ளவர்கள் எதை 
லட்சியமாகக்கொள்கிறார்களோ அதுதான் பாராட்டத் 
தக்க லட்சியம் என்று நமக்கு நாம் சமாதானம் தேடிக் 
கொள்கிறோம் . மனத்தகத்துப் புதைந்து கிடக்கும் 


மடைமை 


20 


அனுஷ்டான வேதாந்தம் 


வாசனைகளே வாழ்வின் குறிக்கோள் என்னும் பெயர் 
பெற்றுவிடுகின்றன . அத்தகைய மதிமயக்கம் கொள்ள 
லாகாது . வேதாந்தம் புகட்டுகின்ற கோட்பாடு அது 
வன்று . கண்கூடாயுள்ள நமது கீழ்த்தரமான வாழ்வை 
ஆதர்சத்துக்கேற்ற நல்வாழ்வாக மாற்றவேண்டும் .. 
இப்பொழுது நாம் வாழ்ந்துவரும் சிறுவாழ்வை நித்திய 
மான பெருவாழ்வாக மாற்றவேண்டும் . 

அகண்டமாய் உள்ளது ஒன்று என்ற நடுநாயக் 
மான கருத்தையே யாண்டும் வேதாந்தம் புகட்டுகிறது 
என்பதை நாம் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் 
கொள்ளவேண்டும் . எதனிடத்தும் இரண்டு வஸ் 
துக்கள் என்பன இல்லை . வாழ்வு என்பதில் இரண்டு 
விதமான வாழ்வுகள் இல்லை. இரண்டு விதமான 
உலகங்கள் என்பதும் , அந்தந்த உலகத்துக்கேற்ற தனி 
வாழ்வு என்பதும் கிடையாது . சுவர்க்கம் போன்ற 
பதவிகளைப்பற்றி முதலில் வேதம் விசேஷமாய்ப் பகர் 
கிறது. 

பிறகு உயர்ந்த தத்துவதர்சனம் போன்ற 
விஷயங்களுக்கு வரும்பொழுது . இக்கொள்கைகளை 
யெல்லாம் வேதம் தூர ஒதுக்கிவைத்துவிடுகிறது . ஜீவித் 
திருப்பது என்பது யாண்டும் ஒன்று . வியாபகமாயுள்ள 
ஜகத் என்பது யாண்டும் ஒன்று . யாண்டும் இருப்பது 
ஒன்று . அனைத்துமாய்க் காட்சி கொடுப்பது அந்த ஒரு 
பொருளே . அப்பொருளின் பரிமாணத்தில் வேற்றுமை 
யுண்டு . ஆனால் அதன் பிரகாரத்தில் வேற்றுமையில்லை . 
இதற்குச் சான்று ஒன்று எடுத்துக்கொள்வோம். ஸ்தா 
வரம் என்பதும் உயிர் , ஜங்கமம் என்பதும் உயிர் . 


அனுஷ்டான வேதாந்தம் 


21 


ஒன்று நிலைத்திணை , மற்றொன்று இயங்குதிணை . ஸ்தா 
வரத்தில் உயிர் கீழ்நிலையில் இருக்கிறது . ஜங்கமத்தில் 
மேலான தாகப் பரிமாணித்திருக்கிறது . பின்பு ஒன்றை 
உயிர் என்றும் மற்றதை உயிர்க்கு அன்னியமானதென் 
றும் சொல்லலாகாது . பிரகாரம் அல்லது தன்மையில் 
ஒன்று . பரிமாணம் அல்லது தோற்றத்தில் வேறுபட் 
டது . விதவிதமான உயிர்களுக்கிடையில் உயிர்த்தன் 
மையில் வேற்றுமையில்லை. பிரகாரத்தில் பேதமில்லை 
யென்று பரிபாஷையில் சொல்லப்படுகிறது . உயிர்த் 
தன்மையில் விலங்குகள் வேறானவை என்றும் மக்கள் 
வேறானவர் என்றும் வேதாந்தம் ஒருபொழுதும் ஏற் 
றுக்கொள்ளாது . ஆடுமாடுகளுக்கு ஆத்மா இல்லையென் 
றும் மனிதனுடைய உணவுக்காகக் கடவுளால் அவை 
கள் படைக்கப்பட்டவை யென்றும் சில மதவாதிகள் 
கூறுகின்றனர் . பொருந்தாத இக்கொள்கையை 
வேதாந்தம் ஏற்றுக்கொள்வதில்லை. 

உயிர்கள் அனைத்தும் அகண்ட சத் சொரூபத்தில் 
அடங்கியிருக்கின்றன . கேடு அடையாது 

எனுட 
ஜீவிதம் என்றென்றும் நித்தியமாயிருக்கிறதென்றால் , 
மற்ற சிற்றுயிர்களின் ஜீவிதமும் அத்தகையதேயாம் . 
பேருயிர் சிற்றுயிர் என்ற பாகுபாடு அந்தந்த உயிர் 
அடைந்துள்ள பரிபாகத்தை அடிப்படையாகக்கொண் 
டதாம் . உயிர்த்தத்துவம் என்ற கோட்பாட்டில் பேரு 
யிருக்கும் சிற்றுயிர்க்கும் வேற்றுமையில்லை . ஓர் அற்ப 
ஜீவ அணுவும் , உயர்நிலையெய்துள்ள மனிதனும் உயிர் 
தத்துவத்தில் சம அந்தஸ்துப். பெறுகிறார்கள் . இவ் 


மா 


22 

அனுஷ்டான வேதாந்தம் 
விரண்டினுள் ஜீவ அணு ஒடுங்கிய நிலையில் இருக்கிறது , 
மனிதன் ஓங்கிய நிலையில் இருக்கிறான் . பின்பு உயிர்த் 
தத்துவத்தின் உயர் நிலையில் வைத்துக்காணுமிடத்து 
ஜீவ அணுவுக்கும் மானுட ஜீவிதத்துக்கும் ஒரு வித்தி 
யாசமும் இல்லை . மலையடிவாரத்தில் சமதரையில் 
நின்றுகொண்டு பார்த்தால் பாதத்தில் மிதியுண்டு கிடக் 
கும் புல்லுக்கும் வானுற வளர்ந்துள்ள மரத்துக்கும் 
ஏராளமான வித்தியாசமிருக்கிறது ஆனால் மலையுச்சிக் 
குச்சென்று கீழ்நோக்கிப்பார்த்தால் மரமும் புல்லும் 
ஒரேவிதமான காட்சி கொடுக்கின்றன . அதேபாங்கில் 
பாரமார்த்திகப் பெருநிலையினின்று காணுங்கால் , மிகக் 
கீழ்நிலையில் உள்ள விலங்கும் மிக உயர் நிலையில் உள்ள 
மனிதனும் சமநிலை பெறுவது விளங்கும் . கடவுள் நம் 
பிக்கை வைத்திருக்கிற ஒரு மனிதனுக்குச் சிற்றுயிர் 
பேருயிர் என்கிற பேதமில்லாது எல்லா உயிர்களும் 
ஒரேபாங்கில் புலப்படவேண்டும் . ஈசுவர சிருஷ்டியில் 
உள்ள உயிர் வகைகளுள் மானுடர் என்னும் உயிர்களி 
டத்து அன்புள்ளவனாகவும் , விலங்கு இனம் என்னும் 
உயிர்களிடத்து அன்பில்லாதவனாகவும் , ஈசுவரன் 
இருப்பானாகில் அவன் அரக்கனைவிடக் கொடியவன் 
ஆவான் . அத்தகைய 

அத்தகைய இயல்புடைய தெய்வத்தை 
வணங்குவதைவிட நாம் பலதடவை மாண்டொழிவது 
மேலானது . வணங்குதற்குப் பதிலாக வாழ்நாள் முழு 
திலும் அத்தகைய தெய்வத்தோடு போராடுவது மேல் . 
ஆனால் உண்மையில் ஈசுவரன் உயிர் வகைகளுள் பக்ஷ 
பாதம் வைப்பவன் அல்லன் . சில உயிர்களை ஈசுவரன் 


அனுஷ்டான வேதாந்தம் 


23 


பாராட்டுகிறான் , மற்றவைகளை வெறுக்கிறான் என்று 
இயம்புபவர் பொறுப்பற்றுப் பேசுகின்றனர் . அத்த 
கைய மாந்தரே உள்ளன்பில்லாத அறிவிலிகள் ஆகின் 
றனர் . இது மனிதனுக்கு சாத்தியப்படக் கூடியதா 
என்ற கூற்றைத் தவறுதலாகக் கையாளுதற்கு மற் 
றொரு சான்றை ஈண்டு எடுத்துக்கொள்வோம் . மாமிச 
உணவை உண்பது மனிதனுக்கு உயர்ந்த லட்சியமல்ல : 
மாமிச உணவை விலக்கி வைப்பதே உயர்ந்த லட்சிய 
மாகும் . அவ்வுணவை உண்பவன் அதில் குற்ற 
மொன்றுமில்லை யென்று லட்சியத்தைக் கீழ்நிலைக்குக் 
கொண்டுவரலாகாது . தான் செய்கிற் குற்றத்தைக் 
குற்றமென்று ஏற்றுக்கொள்ளுதல் மேல் . அதைக் 
குணமென்று கருதி மாமிசம் சாப்பிடுதல் பொருந்தாது . 
ஊன் உண்ணாதிருப்பது , உயிர்க்கு இன்னா செய்யா 
திருப்பது உயர்ந்த லட்சியமாகும் . ஏனென்றால் விலங்கு 
இனமும் மனிதனுக்கு உற்ற உறவு ஆகின்றது . மானு 
டரை மட்டும் தனக்கு உற்றார் என்று கருதினால் 
போதாது . விலங்கு இனத்தையும் தனக்குச் சொந்தம் 
என்று கருதுகிற மனிதன் சர்வஜீவ சகோதரத்துவத் 
தில் இன்னும் ஒருபடி மேலே போனவன் ஆகிறான் . 
மனிதர்களிடத்தில் மட்டும் சகோதரபான்மை காட்டி 
னால் போதும் என்று சொல்லுவது சிறுபிள்ளைத்தன 
மாகும் . மற்று எல்லா உயிர்களிடத்திலும் அன்பா 
யிருக்கவேண்டும் என்றால் அது சாத்தியப்படுமா 
என்று பலர் ஆக்ஷேபிக்கின்றனர் . ஆக , சாத்தியப்படு 
தல் என்பதும் அவரவர் பரிபக்குவத்துக்கு ஏற்றதா 
யிருக்கிறது . 


24 


அனுஷ்டான வேதாந்தம் 


பழக்கத்தில் வந்துள்ளதையே விடாது பற்றிப் 
பிடித்தல் என்னும் பாங்கு மானுட இயல்பில் ஊறிக் 
கிடக்கிறது . புதிய வாழ்க்கை முறையில் ஒருபடி மேல் 
நோக்கிச்செல்ல மனிதனுக்கு விருப்பம் உண்டாவ 
தில்லை . உறைபனியின் மீது படுத்துறங்க விரும்புபவர் 
களோடு மானுட வர்க்கத்தை ஒப்பிடலாம் . . பனிக் 
கட்டியின் மீது ஒரு சாரார் படுத்துறங்கப்போகின்றனர் . 
அப்படிச் செய்யவேண்டாம் என்று அவர்கள் கை 
யைப்பிடித்து இழுத்தால் அவர்கள் இணங்கிவரமாட் 
டார்கள் . உறைபனியின்மீது படுத்துறங்குவது 
இன்பம் நிறைந்தது என்று அவர்கள் அதையே நாடிச் 
செல்கின்றனர் ; இன்புற்றுப் படுத்துத் தூங்குகின் 
றனர் . பின்பு விழிப்பு அறியாத பெருந்தூக்கத்தில் 
மூழ்கி விடுகின் றனர் ; மரணத்தில் ஒடுங்கிவிடுகின்றனர் . 
மண்ணுலகிலுள்ள மாந்தர்களின் பாங்கு அத்தகையது . 
ஏதேனும் ஒரு பழக்க வழக்கத்தில் அவர்கள் பற்று 
வைக்கின்றனர் . பின்பு அதை விட்டொழித்துவிட்டுப் 
புதிய வாழ்க்கை முறைக்குப்போக அவர்களுக்கு இயல் 
வதில்லை . பிரியமாகப் பனிக்கட்டியின்மீது படுத்து 
மாண்டுபோனவர் போன்று பிரியமாகப் பழக்க வழக் 
கத்தில் அகப்பட்டுக்கொண்டு , புதிய வாழ்க்கை 
முறைக்குப் போகமுடியாது மாண்டவர் போன்று ஆய் 
விடுகின்றனர் . மானுட இயல்பு அத்தகையதாயிருக் 
கிறது . அடியிலிருந்து முடிவரையில் சீதம் ஏறிக் 
கொண்டி.ருக்கிறது . பனிக்கட்டியின்மீது படுத்துக் 
கிடப்பவன் போன்று கண்வளர வேண்டும் என்பது 


அனுஷ்டான வேதாந்தம் 


25 


அவர்களது விருப்பம் . அத்தகைய புல்லியவாழ்வைப் 
புறக்கணித்துவிட்டு மேலாம் நிலைக்குப்போக முயல 
வேண்டும் . மனிதனை மேலாம் நிலைக்கு எடுத்துச் 
செல்லுதற்குப் பதிலாகக் கீழான இந்திரிய விஷய 
வாழ்க்கையில் இருக்கிறபடி ஆத்ம ஞானத்தைப்பெற 
லாம் என்று எவரேனும் புகட்டவந்தால் அம்மனி 
தனது போதனைக்குச் செவி சாய்க்கலாகாது . பொறி 
புலன்களில் கட்டுண்டு கிடக்கிறபடியே ஆத்ம ஞானத் 
தையும் பெறலாம் என்பது சாத்தியப்படாதது . புகட் 
டுபவர் யாராயிருந்தாலும் புகட்டப்படுகிற பொருள் 
உன்ன தமான ஆத்ம ஞான விஷயமாயிருந்தால் அதை 
ஏற்றுக் கொள்ளலாம் . இந்திரியார்த்தப் பகட்டுகளுக்கு 
வசப்பட்டு , இந்திரியார்த்தப் புல்லிய சுக ஜீவனத்துக்கு 
அடிமைப்பட்டுக் கிடக்கும் மாந்தர் அதைக்குறித்து 
ஏதேனும் சாக்குப் போக்குச் சொல்வார்களானால் அம் 
மனிதர்களைப்பற்றி மிக எச்சரிக்கையாயிருக்கவேண் 
டும் . இந்திரிய வசப்பட்டு மண்ணுக்கு இரையாகும் 
உடல் வாழ்க்கையில் தளைக்கப்பட்டுக்கிடக்கும் நாம் 
மேலும் பொறிவழியிலே போனால் சிறிதும் முன்னேற்ற. 
மடையமாட்டோம் . கோடையிலே புடைத்துவரும் 
காளான் போன்று போலிச் சமயங்கள் பல நம் நாட் 
டில் அடிக்கடி தோன்றுவதுண்டு . அவைகளுக்கிடையில் 
நிலைபெறும் சமயங்கள் எவை , அழிந்து பட்டுப்போம் 
சமயங்கள் எவை என்பதை நாம் நிர்ணயித்துவிடலாம் . 
போகம் வேறு , யோகம் வேறு என்று எடுத்துக்காட்டி 
எந்த இயக்கம் யோகத்தைக் கடைப்பிடிக்கிறதோ 


26 


அனுஷ்டான வேதாந்தம் 


அதுவே முன்னேற்றமடையவல்லதாகிறது . புனிதம் 
வாய்ந்த தெய்விக வாழ்க்கையைப் புன்மை வாய்ந்த 
மானுட வாழ்க்கையின் நிலைக்கு இழுக்க எந்த இயக்கம் 
முயலுகிறதோ ஆங்கு க்ஷணதசை யுண்டாகிறது . மனி 
தனை மண்ணுலக வாழ்வில் அடிமைப்படுத்தலாகாது ,, 
தெய்விகப் பெருநிலைக்கு உயர்த்த வேண்டும் . 

வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைதலை யொட் 
டிய கேள்வியில் இனி இன்னொரு பகுதி யிருக்கிறது . 
மற்றவர்களை அலட்சிய பாவனையுடன் நாம் நோக்க 
லாகாது . ஒரே குறிக்கோளை நோக்கி நாம் அனைவரும் 
போய்க்கொண்டிருக்கிறோம் . பலமின்மை என்பதற் 
கும் பலமுடைமை என்பதற்கும் வித்தியாசம் வெறும் 
பரிமாணத்தில்தான் உளது . 

அதாவது பலம் 
சற்றுக் குறைந்துவிட்டால் அது பல வீனம் எனப் 
படுகிறது . சற்று ஏறிவிட்டால் 

பல முடைமை 
எனப்படுகிறது . இருள் என்பதற்கும் வெளிச்சம் 
என்பதற்கும் இடையில் உள்ள வேற்றுமை வெறும் 
பரிமாணத்திலேயாம் . ஏனென்றால் குறைந்த வெளிச் 
சத்தைத்தான் 

என்கிறோம் . புண்ணியம் 
பாபம் ஆகிய இவ்விரண்டுக்கு மிடையில் உள்ள வேற் 
றுமை பரிமாணத்திலேதான் . விளையும் நன்மையினு 
டைய ஏற்றத்தாழ்வை முன்னிட்டு ஒரு செயலைப் புண் 
ணியம் என்றோ பாபம் என்றோ பகர்கிறோம் . சுவர்க்கம் 
நரகம் என்பனவற்றுள் உள்ள வித்தியாசம் பரிமாணத் 
திலேயே எனலாம் . இன்பத்தையோ துன்பத்தையோ 
உணரும் உணர்ச்சியின் வேகத்தை முன்னிட்டு ஒரு 


இருள் 


அனுஷ்டான வேதாந்தம் 


27 


கதிக்கு சுவர்க்கம் அல்லது நரகம் என்னும் பெயர் 
கொடுக்கப்படுகிறது . ஒருவனுக்கு சுவர்க்கமாகத் 
தென்படும் குளிர்ப்பிரதேசம் இன்னொருவனுக்கு நரக 
மாகத் தென்படலாம் . ஜீவிதம் மரணம் இவைகளுக் 
கிடையில் உள்ள பேதம் பரிமாணத்தளவிலே என்பது . 
வெளிப்படை வீரன் ஒருவன் மகிழ்வுடன் மரணத்தை 
ஏற்றுக்கொள்வான் . ஆனால் புல்லிய அடிமை 
வாழ்க்கை அவனுக்கு மரணத்திலும் 

கொடியது . 
லௌகிக வாழ்வை மாந்தர் விரும்புகின்றனர் . பக்தனோ 
கடவுளை மறந்தால் மாய்ந்தொழிவேன் என்கிறான் . 
இங்ஙனம் உலகில் நாம் காணும் வேற்றுமை யனைத் 
தும் பரிமாணம் அல்லது அளவையின் தாரதம்மியத்தில் 
இருக்கிறதேயொழிய பிரகாரம் அல்லது தன்மையில் 
இல்லை . பிரபஞ்சத்தின்கண் அகண்டமாய் இருப்பது 
ஒரு வஸ்து ; பரிமாணபேதத்தால் பல வஸ்துப்போன்று 
அது தென்படுகிறது . ஜடப்பொருளாக , சிந்தனை மய 
மாக , உயிர்மயமாக , ஆத்ம சொரூபமாக இருப்பதெல் 
லாம் ஒரு பொருளே . பரிமாணத்தின் தாரதம்மியத் 
தால் பலவாக அது காட்சி கொடுக்கிறது . 

ஆகவே 
நாம் முன்னேற்றம் அடைந்திருக்குமளவு இன்னும் 
முன்னேற்றமடையாதிருக்கும் மற்றவர்களை அலட்சி 
யப்படுத்துவது முறையன்று . யாரையும் அவதூறு 
கூறாதே . கை கொடுத்து உதவிபுரிய முடிந்தால் 
அங்ஙனம் செய் . அது உனக்கு இயலாவிட்டால் 
கைகூப்பி அயலாரை வணங்கித் தமக்கேற்ற வழியிலே 
அவர்களைச் செல்ல விட்டுவிடு . கீழ்மைப்படுத்து 


28 


அனுஷ்டான வேதாந்தம் 


வ்வாது . 


வதும் அவதூறு கூறுவதும் அறத்தாறு ஆகா . நல் 
வினையாற்றுபவனுக்கு அப்பான்மை 
அங்ஙனம் நலம் எதையும் சாதிக்க முடியாது . பிறரைக் 
குறைகூறுவதில் நமது ஆற்றலை வீண் செலவு செய் 
கிறோம் . தாழவுரைப்பதும் திட்டுவதும் நம் சக்தியை 
வீண் விரயம் செய்வதாய் முடியும் . ஏனென்றால் 
எல்லாரும் ஒரே நோக்குடையவர்களா யிருக்கிறார்கள் 
என்பதும் , சற்று ஏறத்தாழ எல்லாரும் ஒரே லட்சியத் 
தைத்தான் நாடுகிறார்கள் என்பதும் நாளடைவில் 
நமக்கு நன்கு புலப்படும் . எல்லார்க்கும் குறிக்கோள் 
ஒன்று எனினும் அதற்கு விளக்கம்தரும் விதத்திலேயே 
வேற்றுமையுளது என்பதும் நமக்கு அப்பொழுது 
விளங்கும் . 

பாபம் என்பதைப்பற்றிய கருத்தை அதற்குச் 
சான்றாக எடுத்துக்கொள்வோம் . வேதாந்த சாஸ்திரம் 
பாபத்தை எங்ஙனம் பொருள் படுத்துகிறது என்பது 
இப்பொழுது எடுத்தோதப்பட்டது . மனிதன் பாபி 
என்பது வேதாந்த சாஸ்திரத்துக்கு அன்னியமான 
கொள்கையாகும் . ஆயினும் இரண்டு கொள்கைகளும் 
கிட்டத்தட்ட ஒன்றேயாம் . ஒன்று ஆம் என்று 
உடன்பாட்டில் சொல்லுகிறது , மற்றது இல்லை 
யென்று எதிர்மறையில் சொல்லுகிறது ஒன்று மனித 
னுக்கு அவனுடைய வல்லமையை எடுத்துக்காட்டி 
அவன் அதில் நிலைபேறு அடையலாம் என்கிறது . மற் 
றது மனிதனுக்கு உற்ற தளர்வை எடுத்துக் காட்டுவ 
தோடு நின்றுவிடுகிறது . தாற்காலிகமாகத் தளர்வு 


அனுஷ்டான வேதாந்தம் 


29 


உண்டாயிருக்கலாம் ; ஆயினும் அதைப் பொருள் படுத் 
தாதே ; நாம் வலிவு பெற்று வளரவேண்டும் என்கிறது 
வேதாந்தம் . மனிதன் பிறப்பெடுத்த சிறிது காலத் 
துக்குள் பிணி இருப்பதை அவன் கண்டுகொண்டான் . 
தன்னைப் பிடித்துள்ள பிணி யாதென்பதை ஒவ்வொரு 
வனும் அறிகிறான் . நமக்கு உற்ற நோய்கள் எவை என் 
பதை எடுத்துக்காட்ட வேறு யாரும் தேவையில்லை . 
ஆனால் நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம் என்று காலமெல் 
லாம் நினைத்துக்கொண்டிருப்பதால் நாம் நோயைக் 
களைய முடியாது . அதற்கு ஏற்ற ஔஷதத்தை ஏல 
வேண்டும் . நம்மைப் பிடித்துள்ள நோய் இன்ன 
தென்று மற்றவர் யாருக்கும் சொல்லாது மறைத்து 
வைக்க நமக்கு இயலும் . நம்மிடத்துக் கேடு ஒன்று 
மில்லையென்று புறவுலகுக்கு நாம் பாசாங்கு பண்ணிக் 
காட்டவும் முடியும் . ஆனால் நெஞ்சையொளித்து ஒரு 
வஞ்சகமில்லை . நம்மிடத்துள்ள குறைபாடுகளை நாம் 
நன்கு அறிகிறோம் . நம்மிடமுள்ள குற்றம் இன்ன 
தென்று முதலில் தெரிந்துகொள்ளவேண்டும் . பிறகு 
அக்குற்றத்தைப்பற்றியே ஓயாது நினைத்துக்கொண்டி 
ருக்கலாகாது . குறைபாடுகளையே கவனத்தில் வைத் 
துக்கொண்டிருப்பதில் பயனொன்றுமில்லை என்கிறது 
வேதாந்தம் . ரோகத்தைப்பற்றி ஓயாது நினைப்பதால் 
ஆரோக்கியம் வருகிறதில்லை. பலஹீனத்தைப்பற்றி 
ஓயாது நினைப்பதால் பலம் வருகிறதில்லை . மனத் 
தகத்து மனிதன் உறுதிபெறவேண்டும் . பலம் 
உண்டு பண்ணுகிற எண்ணங்களையே 

உள்ளத்தில் 


30 


அனுஷ்டான வேதாந்தம் 


ஊட்டவேண்டும் . மனிதனை விட்டு அகலாது மனத் 
தகத்து மறைந்திருக்கும் ஆத்ம சக்தியைப்பற்றியே 
யாண்டும் அவனுக்கு ஞாபகமூட்டவேண்டும் . பாபி 
என்று மனிதனுக்கு மொழிதற்குப் பதிலாக அதற்கு 
நேர்மாறான உபாயத்தை வேதாந்தம் புகட்டுகிறது . 
மானுடா , நீ தூய்மையே வடிவெடுத்தவன் . பரி 
பூரணத் தன்மை உன்னிடத்திலிருக்கிறது . பாபம் 
என்பது ஒருநாளும் உனக்குச் சொந்தமல்ல . " 
இங்ஙனம் நமது நிஜசொரூபத்தை வேதாந்தம் நமக்கு 
ஞாபகப்படுத்துகிறது. 

பாபம் 

எனப்படுபவைகள் 
ஆத்ம பிரகாசத்தை மிகக்கீழான நிலையில் வைப்பன 
வாகின் றன . 

ஆத்ம பிரகாசத்தை மேலும் மேலும் 
ஓங்கச் செய்வது உன் கடமை . யாண்டும் நாம் ஞாப 
கத்தில் வைக்கவேண்டிய விஷயம் ஒன்று உண்டு . அப் 
படி ஞாபகத்தில் வைக்கவும் நமக்கு இயலும். “ இல்லை ” 
என்றோ " என்னால் இயலாது " என்றோ எதிர்மறையில் 
ஒருநாளும் பகராதே . ஏனென்றால் அனந்த சக்தி உன் 
னிடத்துண்டு. உனது பேரியல் போடு சீர்தூக்கிப்பார்க் 
குமிடத்து காலதேசம் என்பன பொருளற்றவைக 
ளாய்ப் போய்விடுகின்றன . எண்ணியதை எண்ணி 
யாங்கு நீ செய்துமுடிக்கவல்லவன் ; ஏனென்றால் நீ சர்வ 
சக்திமான் . 


இதுவரையில் நாம் பகர்ந்தது நல்வாழ்வுக்குரிய 
அடிப்படைக் கோட்பாடுகளாகும் . நமக்குச் சாதாரண 
மாயமைந்துள்ள தினசரி வாழ்க்கையின் ஒவ்வொரு 
படித்தரத்திலும் இக்கோட்பாடுகளை நாம் எப்படிப் 


அனுஷ்டான வேதாந்தம் 


31 


பழக்கத்துக்குக் கொண்டுவர முடியும் என்று இனி 
ஆராய்வோம் . நகரத்துக்குரிய வாழ்வு , நாட்டுப்புறத் 
துக்குரிய வாழ்வு , சமுதாயத்துக்குரிய வாழ்வு , குடும் 
பத்துக்குரிய வாழ்வு ஆகிய இத்தனைவித வாழ்வும் ஒவ் 
வொரு தேசத்தவர்க்கும் உண்டு . ஏனென்றால் மனிதன் 
எத்துறையிலே எத்தகைய வாழ்க்கை வாழ்ந்து வந்தா 
லும் அந்நிலையிலே அவனுக்கு சமய அனுஷ்டானம் 
உதவிபுரியக்கூடியதாயிருக்குமானால் அதில் பயனுண்டு . 
அப்படியல்லாவிட்டால் யாரோ சிலருக்கு வெறும் 
வாக்கு வாதத்துக்கு உரியதாக அது போய்விடும் . ஏட் 
டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாத கோட்பாட்டில் அது 
வந்து நின்றுவிடும் எத்தகைய நிலையில் மனிதன் இருந் 
தாலும் அவனுக்குக் கை கொடுத்து உதவும் பாங்கு 
வேதாந்தத்துக்கு இருக்கவேண்டும் . அடிமைப்பட்டுக் 
கிடப்பவனுக்கும் , சுதந்தரத்தில் இருப்பவனுக்கும் , 
அடியோடு கெட்டுப்போய்க் கீழோனாய்க் கிடப்பவனுக் 
கும் , தூய்மையே வடிவெடுத்திருப்பவனுக்கும் அது 
பயன்படவல்லது . - யாண்டும் யாவர்க்கும் அது ஒப்பப் 
பயன்படக் கூடியது . வேதாந்த தத்துவங்கள் என்று 
அதைப் பகரலாம் , சமயங்களின் குறிக்கோள் எனலாம் , 
இன்னும் என்னென்னவோ பெயர்களை அதற்கு வழங்க 
லாம் . மக்களுக்குப் பயன்படுமளவு அது மேன்மை 
யுறும் . 

நம்மில் ஒவ்வொருவரும் தன்னம்பிக்கையை லட்சி 
யமாகக் கொண்டிருப்போமானால் அத்தகைய நம்பிக் 
கையினின்று நமக்குப் பேருதவி கிடைக்கும் . உலகில் 


32 


அனுஷ்டான வேதாந்தம் 


தீங்கும் துக்கமும் ஏராளமாயிருப்பது வெளிப்படை . 
இக்கேடுகளில் பெரும் பகுதியை அகற்றுதற்கு உற்ற 
உறுதியான உபாயம் ஒன்று உண்டு . ஆத்ம விசுவாசம் 
அல்லது தன்னம்பிக்கையை இன்னும் ஏராளமாக 
ஓர்ந்து அனுஷ்டானத்தில் கொண்டுவந்திருந்தால் நம் 
மைப் பிடித்துள்ள கேடுகளில் பல தாமே அழிந்து 
பட்டுப் போயிருந்திருக்கும் . மானுட வர்க்கத்தின் வர 
லாற்றைத் துருவி ஆராய்ந்து பார்த்தால் பேருண்மை 
யொன்று புலப்படும் . அதாவது அரும்பெரும் காரியங் 
களைச் செய்து சாதித்த ஆடவர் மகளிர்களுக்குத் தன் 
னம்பிக்கை ஒன்றே பேராற்றலைப் பெருமிதமாக 
அளித்து வந்திருக்கிறது . தன்னம்பிக்கையினின்று 
அவர்கள் பெற்ற ஊக்கத்தையும் உறுதியையும் வேறு 
எதனிடத்திருந்தும் பெறவில்லை. மேலோர் ஆகப்போகி 
றோம் என்ற திட நம்பிக்கையுடன்கூடி அவர்கள் 
பிறப்பெடுத்தார்கள் . ஆகவே அவர்கள் மேலோர் ஆயி 
னர் . படிப்படியாகக் கீழ்மையடையும் மனிதன் உல 
கில் உண்டு . தன் போக்கில் அவன் கீழ்மையடைந்து 
கொண்டே வரட்டும் . அப்படிக் கீழ்மையடைதற்கும் 
ஓர் எல்லையுண்டு . இவ்வளவு தூரம் நான் கீழ்மைய 
டைந்தது போதும் , என்று பிறகு கீழ்மையிலேயே ஒரு 
வித வெறுப்புத்தட்டிவிடுகிறது . உடனே அவன் மேல் 
நோக்கிப் போக ஆரம்பிக்கிறான் . எப்பொழுது முன் 
னேற்றமடைய ஆரம்பித்துவிட்டானோ அப்பொழுதே 
அவனுக்குத் தன்னம்பிக்கையும் தோன்ற ஆரம்பித்து 
விட்டது . இப்படிச் சிறுமைப் பட்டபின் தன்னம்பிக் 


அனுஷ்டான வேதாந்தம் 


33 


கையைப் பெறுவதைவிடத் துவக்கத்திலேயே அதைப் 
பெற்றுவிடுவது நலம் . ஆத்ம விசுவாசம் அல்லது தன் 
னம்பிக்கைதானே நமக்குத் தேவை ? பின்பு அதன் 
பொருட்டு இத்தகைய கயப்பு நிறைந்த அனுபவங்கள் 
எதற்காக ? மக்களுக்கிடையில் உயர்வு தாழ்வு என்ற 
வேற்றுமை ஏராளமாக உண்டு . இந்த வேற்று 
மையை உண்டுபண்ணுவது எது என்னும் கேள்வி 
பிறக்கிறது . தன்னம்பிக்கை யுடையவன் உயர்ந்தவன் 
ஆகிறான் . தன்னம்பிக்கை யில்லாதவன் தாழ்ந்தவன் 
ஆகிறான் . தன்னம்பிக்கையினின்று நமக்கு எல்லாம் 
கைகூடும் . நமது சொந்த வாழ்க்கையிலேயே இவ்வனு 
பவத்தை நாம் காணலாம் . ஒரு சிறிதளவாவது அனு 
பவம் நமக்கு வந்துவிட்டால் பிறகு தன்னம்பிக்கையா 
னது இன்னும் பன்மடங்கு ஆழ்ந்து நம்மிடத்துத் தலை 
யெடுக்கும் . தன்னம்பிக்கை யில்லாதவனே நாஸ்திகன் . 
ஈசுவர நம்பிக்கையில்லாதவன் நாஸ்திகன் என்ற கோட் 
பாடு வழக்கத்தில் வந்துள்ளது . அதே கோட்பாட்டை 
புதிய பாங்கில் பகருவோமானால் தன்னம்பிக்கையில்லா 
தவன் நாஸ்திகன் ஆகிறான் . தன்னம்பிக்கை என்பதன் 
தத்துவத்தை நாம் உள்ளபடி அறிந்துகொள்ளுதல் 
வேண்டும் . சுயநலத்துக்கோ , ஆணவத்துக்கோ , அஹங் 
காரத்துக்கோ இங்கு இடமில்லை . ஏனென்றால் உள்ளது 
ஒரு பொருளே என்னும் அகண்டாகார விருத்தியில் 
நான் எனது என்னும் வேற்றுமைகளெல்லாம் ஒடுங்கி 
விடுகின்றன . நான் நீ என்ற வேற்றுமை வேதாந்திக்கு 
இல்லை. தான் ஆக வடிவெடுத்திருப்பதும் , மற்ற உயிர் 


A , 3 


: 34 


அனுஷ்டான வேதாந்தம் 


அன்பு 


களாக வடிவெடுத்திருப்பதும் , ஒரே பரம்பொருள் . தன் 
து வைத்துள்ள அதே திட நம்பிக்கை மற்ற எல்லா 
உயிர்களிடத்தும் இருக்கிறது . தன்மீது ஒருவன் கொண் 
டுள்ள 

அனைத்திடத்தும் அன்பாக விரி 
வடைந்துவிடுகிறது. பறவை , விலங்கு , மற்ற சிற் 
றுயிர்கள் ஆகிய சகல் வஸ்துக்களிடத்தும் ஒரே அன்பு . 
தனது எதார்த்த சொரூபமே இத்தனை பொருள் 
களாகப் பரிணமித்திருப்பதே அதற்குக் காரணமாகும் . 
இத்தகைய மேலான நம்பிக்கை உலகத்தை நல்லுலக 
மாக மாற்றியமைக்கும் . இது முற்றிலும் உண்மை. 
“ எனது எதார்த்த சொரூபத்தை நான் சம்பூரணமாக 
அறிந்துகொண்டேன் , " என்று உண்மையை உணர்ந்து 
ஓதுபவனே மாந்தருள் மிக மேலோன் ஆகிறான் . உன்னு 
டைய் மானுட உடலத்தின்கண் எவ்வளவு சக்தி , 
எத்தனைவித ஆற்றல்கள் , என்னென்ன திறமைகள் 
இன்னும் பதுங்கிக் கிடக்கின்றனவென்று உனக்குத் 
தெரியுமா ? இயற்கையில் என்னென்ன சிறப்புகளும் 
மருமங்களும் இருக்கின்றனவென்று பௌதிக விக்ஞா 
னிகள் கண்டறிந்திருக்கிறார்களோ அவையாவும் மனித 
னிடத்திருக்கின்றன . 

லட்சக் கணக்கான வருஷங் 
களுக்கு முன்பு மனிதன் மண்ணுலகில் வந்துள்ளான் ; 
ஆயினும் அவனுடைய அளவையில் அடங்காத சக்தி 
யில் அணுப்போன்ற ஒரு சிறு பகுதியே வெளித் தோற் 
றத்துக்கு வந்திருக்கிறது . ஆகவே உன்னை நீ பலவீனன் 
என்று பகரலாகாது . வெளிப்பார்வைக்கு எல்லாம் 
r ண தசை யடைந்தவன் போன்று நீ தென்படலாம் . 


அனுஷ்டான வேதாந்தம் 


35 


அடிப்படையில் உன்னிடத்து அடங்கியிருக்கும் பேராற் 
றல்கள் எத்தகையவை என்பதை நீ அறிகிறாயா ? 
உன்னிடத்துள்ள மகிமைகளுள் நீ அறிந்துகொண்டது 
மிகச்சிறியது . கரைகாணாத கடல்போன்ற ஆற்றலும் 
அருளும் உனக்கு ஆதாரமாக அமைந்துள்ளன . 

आत्मा वा अरे श्रोतव्य இந்த ஆத்மா சிரவணத்துக் 
குரியது . நீ ஆத்மா என்னும் விஷயத்தை அல்லும் 
பகலும் கேள் . நீ கேட்டறிந்த இவ்விஷயத்தை 
அல்லும் பகலும் மனனம் செய் . உன்னுடைய நாடி 
நரம்புகளிலே இவ் வெண்ணம் பிரவேசிக்கட்டும் . 
ஒவ்வொரு ரத்தத்துளியிலும் இவ்வெண்ணம் ஊறி 
யிருக்கட்டும் . உன்னுடைய தசையிலே , எலும்பிலே , 
மஜ்ஜையிலே நீ ஆத்மா என்னும் எண்ணம் பதிந்து 
கிடக்கட்டும் . உயர்ந்த அந்த ஒரு லட்சியமே உடலெங் 
கும் வியாபித்திருக்கட்டும் . பிறவாத , இறவாத ஆத்மா 
நான் . நான் ஆனந்த சொரூபி . நான் சர்வக்ஞன் . நான் 
சர்வ சக்திமான் . நித்திய ஜோதிர்மயமான ஆத்மா 
நான் . பகலிலும் ராத்திரியிலும் இக்கருத்தைச் சிந்தை 
யில் வை . 

உனது ஜீவிதமே அந்த ஆத்ம சொரூபமாக 
வடிவெடுக்கும் வரையில் நீ அதை எண்ணிய வண்ண 
மாயிரு. ஆத்ம சொரூபத்தைப்பற்றியே தியானம் 
பண்ணு . வினையாற்றும் வல்லமை உனக்கு அதினின்று 
உதிப்பதாகும் . நிறைமனதினின்று நிறைமொழி 
தோன்றுவதாகும் . நிறைமனதினின்று நல்வினையாற் 
றும் வல்லமையும் வருகிறது . மனத்தின் நிறைவி 
னின்று 

சீரிய செயல் தோன்றுவதாகிறது . 


இந்த 


36 


அனுஷ்டான வேதாந்தம் 


ஈசுவர 


லட்சியம் மட்டும் உன் மனதை அறவே கவர்ந்துகொள் 
ளட்டும் . நீ எக்கர்மத்தைச் செய்தாலும் அதைப்பற்றி 
ஆழ்ந்து எண்ணு . எண்ணத்தின் வலிவால் உனது 
செயல்களெல்லாம் தெய்விகம் நிறைந்த அரும்பெரும் 
செயல்கள் ஆகும் . ஜடப்பொருளிடத்து சக்தியிருக் 
கிறதென்றால் சிந்தை அல்லது எண்ணத்துக்கு மகோன் 
னத சக்தியிருக்கிறது . எண்ணத்தின் வலிவை உன்னு 
டைய ஜீவிதத்தில் நிரூபித்துக்காட்டு . நீ சர்வ சக்தி 
மான் , மாட்சிமை தங்கியவன் , தெய்விகம் நிறைந்தவன் 
என்னும் எண்ணம் நிறைந்தவன் ஆவாயாக . 
கிருபையால் குருட்டு நம்பிக்கைகள் உன் அறிவினுள் 
புகுத்தப்படாதிருக்கட்டும் . மனிதன் ஒன்றுக்கும் 
உதவாத பலவீனன் என்றும் , நீசன் என்றும் பிறப் 
பெடுத்தது முதல் புகட்டப்படுகிறான் . அதனால் அவன் 
மேலும் மேலும் தளர்வடைந்துவிடுகிறான் . அத் 
தகைய புல்லிய குருட்டு நம்பிக்கைகளினின்று இறை 
வன் அருளால் நாம் காப்பாற்றப்படுவோமாக . வாழ்க் 
கையைப் பற்றிய மேலாம் பேருண்மைகளை 
வர்க்கம் எளிதில் பெற்று இனிது கையாளுதல் 
வேண்டும் . இறைவன் அருளால் அத்தகைய நல்வழி 
நிலவுலகில் நிலைபெறுக . இதுகாறும் வந்துள்ள மாந்தர் 
இத்தனை கசடுகளைக் கடக்க வேண்டியிருந்தது . ஆனால் 
இனிவரும் மாந்தர்க்குப் பாதை இவ்வளவு 
மானதாயிருக்கவேண்டிய அவசியமில்லை . 

குருட்டு 
நம்பிக்கைக்கும் , இருளில் அலைமோதி இடர்ப்படுதற்கும் 
டெங்கொடாது உண்மையை அவர்களுக்கு உள்ளபடி 
விளக்கிவிடவேண்டும் . 


மானுட 


கடின 


அனுஷ்டான வேதாந்தம் 


37 


பயங்கரமான கொள்கைகள் பல இந்நிலவுலகிலே 
இதுகாறும் புகட்டப்பட்டு வந்துள்ளன . அத்தகைய 
போதனைகளைக் கேட்டு மக்கள் மருண்டு போயிருந் 
தனர் . அத்தகைய குருட்டு நம்பிக்கைகளுக்கு இனி 
டமில்லை . மற்று , வேதாந்தத்தை அனுஷ்டானத்தில் 
கொண்டுவர விரும்புபவர் கற்கவேண்டிய முதல்பாடம் 
ஒன்று உண்டு . தன்னையோ அல்லது பிறரையோ வலி 
வற்றகயவர் என்றுயாரும் எண்ணலாகாது . கூடுமானால் 
உலகுக்கு நன்மை செய் ; ஆனால் ஒருபொழுதும் கேடு 
விளைவித்துவிடாதே . உன்னிடத்துள்ள சில குறுகிய 
எண்ணங்களும் , உன்னை நீ பணிவுடையவனாகச் சிறு 
மைப்படுத்திக் கொள்ளுதலும் , கற்பனை தேவதைகளை 
நோக்கி நீ விண்ணப்பிப்பதும் , அழுவதும் ஆகிய இவை 
யாவும் குருட்டு நம்பிக்கை யென்பதை நீ மனமார 
அறிவாய் , இத்தகைய பிரார்த்தனைகளுக்கு ஏதேனும் 
ஒருதடவையாவது புறத்திருந்து - விடை 
என்று ஆராய்ந்து பார்க்கவேண்டும் . கோரிக்கை 
செய்துகொண்டவர்க்கெல்லாம் வந்த விடைகளெல். 
லாம் சித்தமிசை குடிகொண்டிருக்கும் அந்தராத்மா 
விடத்திருந்தேயாம் . பேய் - என்னும் சொல்லுக்கு 
இலக்காக ஒன்றுமில்லை யென்பது பலருக்குத் தெரியும் . 
ஆயினும் அவர்கள் இருளினுள் போகும் போது ஒரு 
விதமான நடுக்கம் கொள்கின்றனர் . நமது சின்னஞ்சிறு 
வயதிலே இத்தகைய பயங்கரமான எண்ணங்கள் 
நமக்குப் புகட்டப்பட்டதே இதற்கெல்லாம் காரண 
மாகும் . பின்பு நாம் இவைகளையெடுத்து மற்ற ஜனங் 


வந்ததா , 


38 


அனுஷ்டான வேதாந்தம் 


நினைக்கும் 


களுக்குப் புகட்டலாகாது . அப்படி நாம் புகட்டாவிட் 
டால் சமுதாயம் நம்மைப்பற்றி என்ன 
என்ற அச்சம் நமக்கிருக்கலாகாது . நமது நண்பர்கள் 
நம்மைப் பகைப்பார்களே என்று அஞ்சியும் இப் 
புல்லிய கருத்துக்களை நாம் யாருக்கும் புகட்டலாகாது . 
நெடுநாளாகப் பாராட்டி வந்துள்ள மூடநம்பிக்கைகளை 
இனி விட்டுவிடுவது முறையா , என்ற ஐயம் நமக்கு 
உண்டாகலாம் . ஆம் இவைகளை இனி நாம் விட்டே 
ஆகவேண்டும் . இக்கொள்கைகளை இனி நாம் பரப்ப 
லாகாது . இத்தகைய புல்லிய எண்ணங்களுக்கு நாம் 
அடிமைகளாய் விடலாகாது . அவைகளை அகற்றவல்ல 
மேதாவிகளாகவேண்டும் . 

பிரம்மாண்டத்திலுள்ள 
அனைத்தும் ஒரு பொருளின் பல்வேறு தோற்றங்கள் 
என்று புகட்டுதற்கு நிகரானது சமயக்கோட்பாட்டில் 
வேறு என்ன இருக்கிறது ? ஆத்மவிசுவாசம் 
கின்றவனே முன்னேற்றமடைகின்றான் என்பதற்கு 
நிகரானது சமயக்கோட்பாட்டில் வேறு என்ன இருக் 


வைக் 


இந்த ஒரு லட்சியத்துக்காகக் கடந்த பல்லாயிரம் 
ஆண்டுகளாக மானுட வர்க்கம் முயன்று வந்துள்ளது . 
இப்பொழுதும் அதே லட்சியத்துக்காக மானுடஜாதி 
முயன்று வருகிறது . தலைமுறை தலைமுறையாக வரும் 
மானுடர்க்கிடையில் நமது காலமும் முறையும் இப் 
பொழுது வந்துள்ளன . பிரபஞ்சத்தைப் பற்றிய 
முடிவான உண்மையை நாம் அறிந்திருக்கிறோம் . 
ஏனென்றால் இவ்வுண்மையானது பல்வேறு பாங்கு 


அனுஷ்டான வேதாந்தம் 

39 . 
களிலே நமக்குப் புகட்டப்பட்டுள்ளது . 

புகட்டப்பட்டுள்ளது. வேதாந்த 
தர்சனம் இக்கோட்பாட்டைப் புகட்டுகிறது . மனோ 
தத்துவ சாஸ்திரம் இதே கருத்தைப் புகட்டுகிறது. 
ஜடப்பொருளைப்பற்றிய விக்ஞான சாஸ்திரமும் இதே 
உண்மையைப் புகட்டிவருகிறது . பிரபஞ்சம் முழுதும் , 
ஒருபொருளின் அமைப்பு என்னும் உண்மையை ஏற்க 
அஞ்சும் விக்ஞானி இன்று யாரேனும் 

உண்டா ? 
உலகங்கள் பல பொருள்களைக்கொண்டு அமைந்த 
வைகள் என்று சொல்லத்துணிபவன் உண்டா ? அப் 
படி எண்ணுவதெல்லாம் மூட நம்பிக்கையாகும் . 
இருப்பது ஒரே உயிர் . ஒரே அண்டம் . இந்த ஓர் 
உயிர் , ஓர் அண்டம் நமக்குப் பற்பலவாகக் காட்சி 
கொடுக்கிறது . கனவு போன்று இது பற்பலவாகத் 
தென்படுகிறது . நீ சொப்பனம் காணும் பொழுது ஒரு 
சொப்பனம் போய்விடுகிறது , மற்றொன்று வருகிறது . 
நீ காணும் கனவு நிலைபேறு உடையது அன்று . சொப் 
பனம் கண்டுகொண்டு இருக்கும்போதே அது உண் 
மையானதன்று . ஒன்றன் பின் ஒன்றாக உனக்குச்சொப் 
பனங்கள் வந்துகொண்டே யிருக்கின்றன . 
முன்னிலையில் காட்சிக்குப் பிறகு காட்சி மாறிக் 
கொண்டேயிருக்கிறது . பெரும்பகுதி துன்பம் சிறு 
பகுதி இன்பம் உடைத்திருக்கும் இவ்வுலகம் இத்த 
கையது . உன்னை நீ ஒழுங்குப் படுத்திக்கொண்டால் 
பிறகு பெரும்பகுதி இன்பமும் சிறுபகுதி துன்பமும் 
இவ்வுலகில் தென்படும் காலமொன்று வரும் . அப் 
பொழுது இது சுவர்க்கம் என்றுசொல்லப்படும் . அதற் 


உனது 


40 


அனுஷ்டான வேதாந்தம் 


யன்று . 


கப்பால் இப்பிரபஞ்சமே காட்சியினின்று மறைந்து 
போகிற காலமொன்று ஆத்ம பரிபாகமடைந்த 
ஞானிக்கு வருகிறது . பிரபஞ்சத்துக்குப் பதிலாக 
இது பிரம்ம சொரூபமாகக் காட்சி 

கொடுக்கிறது . 
தானும் தனக்கு இது பரியந்தம் தென்பட்டுவந்துள்ள 
ஜகத்தும் எல்லாம் பிரம்ம சொரூபம் . ஆகவே பாதா 
ளம் முதல் சுவர்க்கம் வரையில் பல லோகங்கள் இருக் 
கின்றனவென்பது நிரந்தரமான உண்மையன்று . எண் 
ணரிய ஜீவன்கள் இருக்கின்றன என்பதும் உண்மை 

ஒன்றோடொன்று வேறுபடுகிற இத்தனை 
விதமான தோற்றங்களெல்லாம் அந்த ஒருபொருளின் 
விகசிப்பேயாம் . பல பொருள்களாக , ஜடப்பொருள் 
களாக , சேதனப்பொருள்களாக , மனதாக , எண்ண 
மாக , 

அனைத்துமாகத் தோன்றிக்கொண்டிருப்பது 
அப்பரம்பொருள் ஒன்றேயாம் . 

ஒன்று . 
அது பலவாக மிளிர்ந்து கொண்டிருக்கிறது . ஆகவே 
நமது முதல் சாதனம் இவ்வுண்மையை நமக்கும் மற்ற 
வர்களுக்கும் புகட்டுதலேயாம் . 

இந்த உயர்ந்ததொரு கோட்பாடு உலகெங்கும் 
எதிரொலித்துக் கொண்டிருக்கட்டும் ; ஏனைய மூட 
நம்பிக்கைகளெல்லாம் மறைந்தொழிக .. பலவீனரா 
யிருப்பவர்களுக்கு இப் பேருண்மையை எடுத்தோது : 
திரும்பத் திரும்ப அதைச் சொல்லிக்கொண்டே இரு . 
நீ சுத்தசொரூபி ; விழித்திரு , எழுந்திரு , பேராற்றல் 

பத்தவனே , இவ்வுறக்கம் உனக்கு ஒவ்வாதது . 
விழித்துக்கொள் , எழுந்திரு , படுத்துக்கிடப்பது உனக் 


உள்ளது 


படை 


அனுஷ்டான வேதாந்தம் 


41 


குப்பொருந்தாது . உன்னை வலிவற்றவன் என்றோ, 
துக்கியென்றோ எண்ணாதே . 

எல்லாம் வல்லவனே , 
விழித்தெழுந்திரு , உனது நிஜசொரூபத்தை நிலைநாட்டு . 
உன்னைப் 

பாபியென்று நீ நினைத்துக்கொள்வது 
பொருந்தாது . உன்னைப்பாபியென்று பிறர் புகட்டினால் 
அக்கூற்றுக்கு நீ செவிசாய்க்காதே , வலிவற்றவன் 
என்று உன்னை நீ கீழ்மைப்படுத்திக்கொள்வது முறை 
யன்று . உலகத்தவர்களுக்கு அவர்களின் உயர்நிலையை 
எடுத்து ஓது . அவ்வுயர் நிலையை உனக்கே நீ ஓதிக் 
கொள் . அதினின்று விளையும் நன்மையை நீயே கண்டு 
கொள்வாய் . மின்னல் ஒளிபோன்று எல்லாம் பிரகாசம் 
பெற்று விளங்கும் . தெய்வ சம்பத்துடையவைகளாக 
எல்லாம் மாறிவிடும் . மானுடவர்க்கத்துக்கு இவ்வுண் 
மையை எடுத்து இயம்பு . அவர்கள் பால் புதைந்து 
கிடக்கும் சக்தியை அவர்களுக்கு விளக்கிக்காட்டு . 
பிறகு நம்முடைய நித்தியவாழ்க்கையில் இதை அனுஷ் 
டானத்தில் கொண்டுவர நாம் கற்றுக்கொள்வோம் . 

நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு 
கணப்பொழுதிலும் நாம் விவேகத்தைக் கையாளத் 
தெரிந்துகொள்ளவேண்டும் . நாம் செய்கின்ற செயல் 
களிலே சரியானவைகள் 

தப்பானவைகள் 
எவை என்பதைத்தெரிந்து கொள்ளவேண்டும் .உண்மை 
எது , பொய் எது என்பதை அறிதலும் அவசியம் . 
உண்மையின் பாங்கு யாது என்று சோதித்து அறிந்து 
கொள்ளுதலும் அவசியமாகிறது . உண்மையின்கண் 
புனிதமும் ஒற்றுமையும் பொலிவதுவெளிப்படையாம் . 


எவை , 


42 


அனுஷ்டான வேதாந்தம் 


யுடன் 


ஒற்றுமைப்படுத்துவது எதுவோ 

உண்மை . 
அன்பு உண்மையின் வடிவம் ; வெறுப்பு பொய்யின் 
வடிவம் . ஏனென்றால் வெறுப்பு வேற்றுமையை 
வளர்க்கிறது , மனிதனை மனிதனிடமிருந்து பிரித்து 
வைப்பது வெறுப்பு ; ஆகவே அது தவறுதலானது , 
பொய்யானது . வெறுப்பை விநாச சக்தி எனலாம் . 
அழித்து ஒழித்துவிடும் இயல்பு அதனிடத்துளது . 
பிரித்துவைக்கவும் நாசப்படுத்தவும் வல்லது அது . 

அன்பு இணைத்துவைக்கிறது . அன்பு ஏகத்து 
வத்தை உண்டுபண்ணுகிறது . தாயைக் குழந்தை 

ஒன்றுபடுத்துவது அன்பு . குடும்பத்தை 
ஊருடன் ஒன்றுபடுத்தி வைப்பது அன்பு . உலக மக் 
களை விலங்குகளோடு ஒன்றுபடுத்தி வைப்பதும் அன்பு . 
அன்பின் வழியது உயிர்நிலை . அதாவது உயிர்வாழ்த 
லுக்கு அடிப்படையாயிருப்பது அன்பு . அன்பே 
தெய்வம் . சற்று ஏற அல்லது தாழ அன்பே அகி 
லாண்ட மெங்கும் தன்னை விளக்கிக்கொண்டிருக்கிறது . 
அன்பின் மாத்திரையில் சற்றுத் தாரதம்மியமிருக்க 
லாம் ; ஆயினும் அன்பின் தோற்றமே எங்கும் வியாபக 
மாயுள்ளது . ஆகவே நாம் எச்செயலைச் செய்தாலும் 
அது வேற்றுமையை வளர்க்கிறதா , ஒற்றுமையை 
உண்டுபண்ணுகிறதா என்று பார்க்கவேண்டும் . வேற் 
றுமையை வளர்க்கும் செயலை நாம் விட்டுவிடவேண் 
டும் . மற்று , ஒற்றுமையை உண்டு பண்ணும் செயலே 
நலம் நிறைந்ததாகிறது . செயல் எத்தகையதோ , 
சிந்தை அல்லது எண்ணமும் அத்தகையதாம் . வாழ்வு 


அனுஷ்டான வேதாந்தம் 


43 


பிளவுபட்டுப் பலவாகச் சிதறடைந்து போவதற்கு 
நாம் ஏதுவாயிருக்கிறோமா , அல்லது ஒற்றுமையை 
உண்டு பண்ணுதற்கு இருக்கிறோமா என்று விசாரித் 
துப் பார்ப்பது முறை . 

உயிர்களை உயிர்களோடு 
இணைத்து ஒரே ஆதிக்கம் நிலவச் செய்வது ஒற்றுமை . 
இங்ஙனம் ஒற்றுமையை உண்டுபண்ணும் எண்ணங் 
களை ஏற்போம் ; மற்றவைகளைத் தீயவையென விலக்கு 
வோம் . 


எதை 


நாம் 


வேதாந்தம் புகட்டுகிற நன்னெறியின் சாரம் இது 
வேயாம் . உன் அறிவுக்கு எட்டாத எப்பொருளையும் நீ 
சார்ந்திருக்கவேண்டாம் . அறிவுக்கு எட்டாத எதை 
யும் அது புகட்டுவதும் கிடையாது . " நமது அறிவுக்கு 
எட்டாத தெய்வமென்று 

வணங்கு 
கிறோமோ அதே தெய்வத்தைத்தான் நான் உனக் 
கெடுத்து உபதேசிக்கிறேன் " என்று உபநிஷதம் கூறு 
கிறது . ஆத்மாவின் மூலமாகவே உன்னால் எப்பொருளும் 
அறியப்படுகிறது . நீ அந்த நாற்காலியைப் பார்க்கிறாய் . 
நாற்காலியைக் காண்கிற நீ காண்போனாகிய உன்னை 
முதலில் கண்டுகொள்கிறாய் . காண்போன் இருப்பதை 
உறுதிப்படுத்திக் கொண்டே காணப்படுபொருள் 
இருப்பதை உறுதிப்படுத்துகிறாய் . காண்பவனாகிய 
ஆத்மாவின் மூலம் காணப்படு பொருளாகிய நாற்காலி 
புலனாகிறது . ஆத்மாவின் மூலம் மனிதன் ஒருவனை 
ஒருவன் அறிகிறான் , உலகையும் அறிகிறான் . அப்படி 
யிருக்க ஆத்மாவானது அறியப்படாத பொருள் என் 
பது வெறும் பிதற்றுதலாம் . காண்போனாகிய ஆத் 


அனுஷ்டான வேதாந்தம் 


மாவை அகற்றிவிட்டால் பிரபஞ்சம் முழுதும் 
மறைந்து போய்விடுகிறது . ஆத்மாவின்கண் ஆத்மா 
வின் மூலம் ஞானம் அனைத்தும் வருகிறது . ஆகவே , 
அறியப்படுபொருள் அனைத்திலும் நன்கு அறியப்படு 
பொருள் ஆத்மாவாம் . நான் என்னும் சொல்லுக்கு 
இலக்காயிருப்பது ஆத்மா. 

இங்கு வியப்பு ஒன்று உண்டாக இடமுண்டு . 
நான் என்பதற்கு இலக்காக ஒரு மனிதனிடத்துள்ள 
ஆத்மாவே இன்னொரு மனிதனுடைய ஆத்மா ஆவது 
எங்ஙனம் ! வரம்புக்கு உட்பட்ட நான் என்னும் ஆத்மா 
வானது வரம்பு கடந்த அகண்டாகார ஆத்மா ஆவது 
எங்ஙனம் ! உண்மையில் அது வரம்பு கடந்த அகண்டா 
கார ஆத்மாவேயாம் . அது வரம்புக்கு உட்பட்டிருக் 
கிறது என்பது வெறும் கற்பனை . அந்த அகண்ட 
அனந்த வஸ்துவின் மீது சிறிது ஆவரணம் ( மறைக்கும் 
தன்மை ) படிந்திருப்பது போன்று தென்படுகிறது . 
ஆகவே அப்பெரிய பொருள் ஒரு , சிறிய கிரணம் 
போன்ற நான் ஆகப்பிரகாசிக்கிறது . வரம்பு கடந்த 
பொருளுக்கு ஒருநாளும் வரம்பு போடமுடியாது . 
அகண்டவஸ்து சிறியதாகத் துண்டிக்கப்படுவதில்லை . 
அது வரம்பில் அடங்கியது என்பது வெறும் கற்பனை 
யாம் . ஆகவே ஆத்மாவானது எல்லாராலும் அறியப் 
படுபொருளாம் . ஆண் , பெண் , விருத்தர் , பாலர் , விலங் 
குகள் , புள்ளினம் உட்பட அனைவரும் ஆத்மாவை 
அறிந்துகொண்டே யிருக்கின்றனர் . ஆத்மபோதமின்றி 
நாம் உயிர்வாழவோ நடமாடவோ முடியாது . 

ஆத்ம 


அனுஷ்டான வேதாந்தம் 


45 


போதத்துக்கு அன்னிய்மான சுயபோதம் நமக்குக் 
கிடையாது . சர்வேசுவரனாகிய அப்பிரபுவைச் சார்ந்திரா 
விடில் நாம் சுவாசிக்கவும் முடியாது , கணப்பொழுது 
உயிர்வாழவும் முடியாது . நமக்குக் குறியாக , நெறி 
யாக , சக்தியாக , சிந்தனையாக , ஜீவிதமாக , அனைத்து 
மாக இருப்பது அப்பொருள் ஒன்றே . வேதாந்தம் 
புகட்டும் தெய்வமே அனைவராலும் நன்கு அறியப்படு 
தெய்வமாகிறது , முற்றும் உணரப்படு பொருளாகிறது , 
பேருணர்வு ஆகிறது . அது ஒருபொழுதும் கற்பனை 
யின் விளைவு அன்று . 

நம் மனத்தகத்து இருக்கிற பேரறிவு என்னும் 
தெய்வம் பிரத்யக்ஷ தெய்வமல்லாவிட்டால் வேறு எது 
பிரத்யக்ஷ தெய்வமாகும் ? நமது பொறி புலன்களை 
யெல்லாம்விட அதிகமான நிலைபேறு உடைய தெய்வம் 
அது ; உயிர்கள் அனைத்திடத்தும் வீற்றிருக்கும் தெய் 
வம் அது ; நீக்கமற எங்கும் நிறை தெய்வம் அது; 
பார்க்குமிடமெங்கும் நமக்குப் புலனாகும் தெய்வமது ; 
இதைவிடப் பிரத்யக்ஷமான தெய்வம் வேறு யாது 
உளது ? எங்கும் வியாபகமானதும் , சர்வ சக்திமான் 
ஆன தும் , அனைத்துக்கும் அந்தராத்மாவாயிருப்பதும் 
அதே தெய்வம் . மானுடா , அந்தத் தெய்வத்தின் 
சொரூபம்தான் நீ . அந்த தெய்வத்தின் சொரூபம் நீ 
அல்லை என்று நான் இயம்புவேனாகில் , நான் பொய் 
சொல்லுபவன் ஆகிறேன் . சர்வகாலமும் மனிதன் 
இதனை தன் சுவானுபவத்தில் கொண்டிருக்க இயலா 
விடினும் , இதுதான் உண்மை என்பதை அவன் அறிந் 


46 


அனுஷ்டான வேதாந்தம் 


திருத்தல் வேண்டும் . ஏகமாய் , அகண்ட வஸ்துவாய் , 
உயிர் அனைத்துக்கும் உயிராய் , நித்தியமாய் இருப்பது 
அப்பரதெய்வம் . 

வேதாந்தம் புகட்டுகிற நீதிதத்துவங்களைக் 
கொஞ்சம் விஸ்தாரமாக ஆராயவேண்டும் . அதற்கும் 
பொறுமை தேவையாயிருக்கிறது . இதை சவிஸ்தார 
மாக ஆழ்ந்து ஆராயுங்கால் ஒரு கோட்பாட்டினின்று 
மற்றொரு கோட்பாடு உதயமாகி , அது உன்னத நிலைக் 
குப்போவது நமக்கு விளங்கும் . பல பொருள்களை 
உடைத்திருக்கும் பிரபஞ்சமாய்த் தென்படுவது வாஸ் 
தவத்தில் ஒரு பொருளே என்னும் உண்மை வெளி 
யாகும் . அனைத்திடத்தும் அன்பு பாராட்டவேண்டிய 
அவசியமும் அப்பொழுது உறுதியாகும் . இதையெல் 
லாம் முறையாக ஆராய்வதால் நாம் நன்னெறியி 
னின்று வழுவி துன்மார்க்கத்தில் போய்விடமாட் 
டோம் . நீதி தத்துவ அனுஷ்டானத்தை மிகக்கீழான 
படியிலிருந்து சிறிது சிறிதாக மேலான படிக்குப் பழக் 
கத்தில் கொண்டுவருவதற்கு உலக மக்களுக்கு அவகாச 
மில்லை . இந்தச் சாதனங்களை அனுஷ்டிக்கிற நாம் 
உயர்ந்த படிக்கு வந்திருக்கிறோம் . நாம் கண்டறிந்த 
உண்மைகளை இனிவரும் ஆத்மசாதகர்களுக்கு எடுத்து 
வழங்காவிட்டால் இவைகளால் நாம் பெற்றுள்ள 
பயன் தான் யாது ? ஆகவே ஒரு சிலராவது இந்த 
சாதனங்களின் அடிப்படைத் தத்துவங்கள் எல்லா 
வற்றையும் அறிந்திருப்பது அவசியமாகிறது . ஆத்ம 
சாதனத்தின் பல அம்சங்களில் பகுத்தறிவும் ஒன்று . 


அனுஷ்டான வேதாந்தம் 

47 
பகுத்தறிவைப் பற்றிய பகுதியை முதலில் எடுத்துக் 
கொள்வோம் . தன்னளவில் பகுத்தறிவு அவ்வளவு 
சிலாக்கியமானது அல்ல எனினும் சாதனத்தின் பகுத் 
தறிவுப் பகுதியை முட்ட முடிய ஆராய்ந்துவிடுவது 
நலம் . பகுத்தறிவைவிட உள்ளன்பு மிக முக்கியமா 
னது என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள 
வேண்டும். அன்பின் வாயிலாக ஈசுவர தரிசனம் 
அடையப் 

பெறுகிறது ; பகுத்தறிவைக்கொண்டு 
அதை அடையமுடியாது . வீதியைக் கூட்டிப்பெருக்கும் 
தோட்டி போன்றும் , வீதியில் காவல் இருக்கும் 
தாணாக்காரன் ( police ) போன்றும் பகுத்தறிவு இருக் 
கிறது . சமுதாய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் 
தாணாக்காரன் முற்றிலும் இன்றியமையாதவன் 
அல்லன் . இடைஞ்சல்கள் உண்டாகாது பார்த்துக் 
கொள்வது போலீஸ்காரன் வேலை . அதற்குமேல் 
அவன் செய்யக்கிடப்பது ஒன்றுமில்லை . ஆத்மசாதனத் 
துக்குப் பகுத்தறிவு செய்கிற உதவி அத்தகையது . 
ஆத்மசாதகன் சாஸ்திரம் பல வாசிக்கிறான் என்று 
வைத்துக்கொள்வோம் . சாஸ்திரம் வாசிப்பது பகுத் 
தறிவின் வேலை . அவைகளை முறைப்படி வாசித்து முடித் 
தானவுடன் , " ஈசுவரகிருபையால் இத்தொல்லையொ 
ழிந்ததுது " என்னும் எண்ணம் இயல்பாக வருகிறது . 
கண்ணில்லாக் குழவியென்று பகுத்தறிவைப் பகர 
வேண்டும் . தானாக 

இயங்கும் சக்தி அதற்கில்லை . 
கையும் காலும் இல்லாத முடவன் போன்றது பகுத் 
தறிவு . அன்பு என்னும் உணர்வே கடவுளை நோக்கிப் 


48 

அனுஷ்டான வேதாந்தம் 
போகும் பயணத்துக்கு வேலை செய்யவல்லது . மின் 
சக்தியைவிட அல்லதுவேறு எந்தசக்தியையும்விட அதி 
வேகமாகப் போகவல்லது உள்ளத்தின் உணர்வு என் 
னும் சக்தி . நீ உணர்ச்சி நிறைந்தவனா ? - என்பது 
தான் கேள்வி . உணர்ச்சி உன்னிடம் ததும்பிக்கொண் 
டிருக்குமானால் நீ இறைவனைக் காண்பாய் . உள்ளத் 
தில் ஊற்றெடுக்கும் உணர்ச்சியானது மேலும் மேலும் 
ஓங்கவேண்டும் . தெய்வப்பெற்றி உடையதாக அது 
வடிவெடுக்கவேண்டும் . உச்சநிலைக்கு அது உயர்தல் 
வேண்டும் . உயர்ந்த உணர்வு அருள் வடிவெடுக்கிறது . 
உள்ளும் புறம்பும் கடவுள் சொரூபத்தைக் காணும் 
வல்லமை அருள் வடிவாய் மிளிரும் உணர்வுக்கு வந்து 
விடுகிறது . யாவுமாய் இலங்குவது அந்த ஒரு பொருளே 
என்னும் முடிவுக்கு உணர்வானது உன்னைக்கொண்டு 
செலுத்தும் தன்மையது . அப் பெருநிலைக்கு உன்னை 
எடுத்துச்செல்லப் பகுத்தறிவுக்கு இயலாது . சொல் 
வன்மையை விதவிதமான பாங்கில் கையாளுதல் ; 
பதப் பிரயோகத்தை புத்திக்கு எட்டியவாரெல்லாம் 
அலங்காரமாகப் பொழிதல் , சாஸ்திர வாக்கியத்துக்கு 
விதவிதமான வியாக்கியானங்களை வாரிக்கொட்டுதல் 
ஆகிய இவையாவும் பண்டிதர்களுடைய பூரிப்புக்கு 
உதவும் ; ஆத்ம ஞானத்துக்கோ முக்திக்கோ இவை 
சிறிதும் உதவா: 

ஆங்கிலம் கற்றவர்கள் தோமஸ் ஆகெம்பிஸ் 
என்ற கிறிஸ்தவப் பெரியார் இயற்றிய ஏசுவின் அனு 
சரணை என்ற புஸ்தகத்தைப்படித்திருக்கலாம் . தமிழர் 


அனுஷ்டான வேதாந்தம் 


49 


திருவாசகம் அல்லது திருவாய்மொழி என்னும் நூலைப் 
படித்திருக்கலாம் . அப்புஸ்தகங்களில் ஒவ்வொரு 
பக்கத்திலும் இந்த ஒரு கருத்தே வற்புறுத்தப்பட்டி 
ருக்கிறது . உலகில் தோன்றிய எல்லாப் பெரியார்களும் 
இதே கருத்தை வற்புறுத்திச் சொல்லியிருக்கிறார்கள் . 
மிக முக்கியமாகவேண்டப்படுவது உணர்ச்சி . அதற்குத் 
துணையாகச் சிறிது பகுத்தறிவும் வேண்டும் . பகுத் 
தறிவு சிறிதும் இல்லாதவன் புல்லிய குற்றங்களைச் 
செய்துவிடுவான் ; பொருந்தாத தவறுகள் பலவற்றை 
அவன் புரிந்துவிடுவான் . இப்படிப் புன்மைகள் நேரா 
வண்ணம் பகுத்தறிவு பாதுகாக்கிறது . அதன் பயன் 
அவ்வளவே . அதற்குமேல் பகுத்தறிவைக் கொண்டு 
எதையும் சாதிக்க முயலவேண்டாம் . அது மறைமுக 
மாயிருந்து ஏதோ கொஞ்சம் உதவிபுரிகிறது . 
மையான உதவி உணர்ச்சியினின்று , அன்பினின்று வரு 
கிறது . பிறர்க்காக நீ பரிந்து உணர்கிறாயா ? அப்படி 
உணர்வாயாகில் ஏகத்வத்தில் , ஒற்றுமையில் நீ வளர் 
கிறாய் . பிறப்பெடுத்துள்ள 

மானுடரில் 
படைத்தவனாக நீ இருக்கலாம் . ஆனால் பிறர்க்காக 
உணரும் தன்மை உன்னிடத்து இல்லையாயின் நீ ஒன் 
றுக்கும் உதவாதவன் ஆகிறாய் . உன்னிடத்து இருப் 
பது உலர்ந்து வறண்டுபோன அறிவு . பட்டுப்போன 
மரம் போன்றுதான் நீ இருப்பாய் . மற்று , உனக்கு 
மொழியொன்றும் தெரியா திருக்கலாம் , நூல் ஒன்றும் 
படிக்க உனக்கு இயலாதிருக்கலாம் . எனினும் உனது 
உள்ளத்தில் உணர்ச்சி இருக்குமாகில் , நீ நல்வழியில் 
ஏகுகிறாய் . ஈசன் உனக்கு அருள் புரிவார் . 


உண் 


பேரறிவு 


A. 4 


50 


அனுஷ்டான வேதாந்தம் 


உலக சரித்திரத்தைப் படித்துப் பார்ப்பாயாக . 
ஆங்காங்கு தோன்றியுள்ள மதாசாரியர்கள் 
மிக வாய்க்கப்பெற்றவர்களாய் இருந்தனர் . அவர் 
களுக்கு அப்பரமசக்தி எங்கிருந்து வந்தது ? கூர்மை 
யான புத்தி அல்லது பகுத்தறிவினின்று அவர்களுக்கு 
அவ்வல்லமை வந்துவிட்டதா ? தத்துவ தர்சனத் 
தைப்பற்றி அவர்களில் யாராவது மதிநுட்பம்வாய்ந்த 
புஸ்தகம் ஏதாவது எழுதினார்களா ? தர்க்கசாஸ்திரத் 
தின் நுண் பொருளைப்பற்றி அவர்களில் யாராவது 
நூல் ஏதாவது 

இயற்றியிருக்கிறாரா ? அவர்களில் 
ஒருவராவது அப்படிச் செய்யக்கிடையாது . சில சொற் 
களை மாத்திரம் அவர்கள் இயம்பியுள்ளார்கள் . ஏசு 
நாதர் போன்று உள்ளத்தில் நீ உணர்ச்சிகொள் ; அப் 
பொழுது நீயும் ஓர் ஆய்விடுவாய் . புத்தரது 
உள்ளத்தில் ஊற்றெடுத்த உணர்ச்சி உனக்கும் வருக . 
அப்பொழுது நீயும் அவர்போன்று சர்வ சக்திமான் 
ஆய்விடுவாய் . ஆழ்வார்கள் உணர்ந்தது போன்று 
நீயும் உணர்க . அதனால் நீயும் ஓர் ஆழ்வான் ஆய் 
விடுவாய் . நாயன்மார்கள் போன்று உள்ளம் உருகுக . 
பின்பு நீயும் அக்கூட்டத்தில் ஒருவன் ஆய்விடுவாய் . 
உள்ளத்தின் உணர்ச்சியே உயிரை ஓம்புகிறது . வலி 
வைப் பெருக்குகிறது , வீரியத்தை வளர்க்கிறது . 
உணர்ச்சியற்ற ஒருவன் நுண்ணறிவு படைத்தவனாக 
இருக்கலாம் . அதனால் அவன் கடவுளை அடைந்துவிட 
முடியாது . நடப்பதற்கு உதவாத கால்களை உடைத் 
திருப்பதற்கு ஒப்பானது வெறும் அறிவுத்திறமை . 


அனுஷ்டான வேதாந்தம் 


51 


கோளில் பொறியிற் குணமிலவே யெண்குணத்தான் 
தாளை வணங்காத் தலை 
உணர்ச்சியானது உட்புகுந்து உந்துகிறபொழுது 
அவயவங்கள் தத்தம் வேலைகளைச் செய்யும் . உணர்ச்சி 
யோடு கூடிய அறிவே பிறரது உள்ளத்தைத் தொட 
வல்லதாகிறது , இவ்விதத்திலே தான் உலகெங்கும் 
காரியங்கள் நிகழ்ந்து வருகின்றன . இதைத்தான் ஒவ் 
வொருவரும் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் 
கொள்ளவேண்டும் . வேதாந்தம் புகட்டுகிற சன்மார்க் 
கத்திலே , நீதி நெறியிலே இது மிக மிக முக்கியமானது ; 
இது முற்றிலும் அனுஷ்டானத்துக்கு உரியது . மதா 
சாரியர்கள் மகாபுருஷர்கள் ஆனது போன்று ஒவ் 
வொரு மனிதனும் மகாபுருஷன் ஆகலாம் ; ஆகியே தீர 
வேண்டும் என்கிறது வேதாந்தம் . உன்னுடைய செய 
லுக்கு சாஸ்திரம் ஒருநாளும் பிரமாணமாகாது ; ஆனால் 
சாஸ்திரம் பாராட்டத்தக்கது என்று அதற்கு மதிப்புக் 
கொடுப்பது உனது வாழ்வேயாம் . நீ அடைந்துள் 
அடையக்கூடிய மேன்மைகளை யெல்லாம் சாஸ்திரம் 
எடுத்துக் காட்டுவதால் அதற்கு மதிப்பு உண்டாகிறது . 
ஒரு புஸ்தகத்தில் பகர்ந்திருப்பது உண்மையென்று 
உனக்கு எப்படித்தெரியும் ? அது புகட்டுகிற உண்மை 
யின் சொரூபம் நீ . உன் சொந்த அனுபவத்தில் நீ 
அதை உணர்கிறாய் . மகிமை வாய்ந்த உனது . ஆத்ம 
சொரூபத்தை சாஸ்திரம் முறையாக எடுத்து இயம்பு 
வதால் அதை நீ அங்கீகரிக்கின்றாய் . இங்ஙனம் 
வேதாந்தம் உன் பெருமையை முரசறைகிறது ,. 


ள 


. 


52 


அனுஷ்டான வேதாந்தம் 


நாம் 


உலகத்தை உய்விக்கவந்த நிறை ஞானிகள் இங்கு 
இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அத்தாட்சி யாது 
உளது ? ராமன் , கிருஷ்ணன் போன்ற அருளாளர் 
இங்கு அவதரித்திருக்கிறார்கள் என்பதற்குப் பிரமா 
ணம் எங்கே ? நாம் ஒவ்வொருவரும் அவர்போன்று 
ஆகலாம் என்பதே அதற்கு அத்தாட்சியாகும் . நாம் 
அவர் போன்று ஆகக்கூடுமானால் , நமக்கு முன்னோராக 
அவர்கள் ஏன் இருந்திருக்கமுடியாது ? ராமன் , கிருஷ் 
ணன் முதலாயினோர் வெறும் கற்பனையாக உண்டு 
பண்ணப்பட்டவர் அல்லர் , உண்மையாகவே உடல் 
தாங்கி வாழ்ந்திருந்தவர்கள் என்பதை நமது சொந்த 
மகிமையைக் கொண்டே 

அறிந்துகொள்ள 
முடியும் . ஓர் ஆத்மாவிடத்துள்ள ஈசுவர சம்பத்தே 
மற்றோர் ஆத்மாவிடத்திருக்கிறது . இனி , நம்மிடத் 
துள்ள ஈசுவர சம்பத்தை நாம் உணரமுடியுமாதலால் 
அப் பெருமக்களிடத்தும் ஈசுவர சம்பத்து இருந்தது 
என்று நாம் முடிவுகட்டுகிறோம் . அது மட்டுமல்ல , 
நம்மிடமிருக்கிற தெய்வத்தன்மையே தெய்வமிருக் 
கிறது என்பதற்கு அத்தாட்சியாகிறது . தெய்வ 
சம்பத்து உன்னிடத்து ஒன்றும் இல்லை யெனின் பிறகு 
தெய்வத்தைப் பற்றிய பேச்செல்லாம் பொய்யாகப் 
போய்விடும் . நீயே தெய்வம் , நீயே பிரம்மம் என்று 
அறிதல் வேண்டும் . நீ பிரம்மம் அல்லையென்று நிரூ 
பிக்கப்படுமானால் பின்பு பிரம்மம் எப்பொழுதும் 
இருந்ததில்லை , இனி இருக்கப்போவதுமில்லை என்பது 
நிரூபிக்கப்படும் . இதுவே நாம் கடைப்பிடிக்கவேண்டிய 


அனுஷ்டான வேதாந்தம் 

53 
குறிக்கோள் என்கிறது வேதாந்தம் . நாம் ஒவ்வொரு 
வரும் ஒரு பிரம்மஞானியாகவேண்டும் . அறிந்திருக் 
கும் பொழுதும் அறியாதிருக்கும் பொழுதும் யாண்டும் 
நாம் பிரம்ம சொரூபம். உன் சொரூபத்தை நீ உணர் 
வாயாக . ஆத்மாவுக்கு ஆகாதது ஏதேனும் உண்டு 
என்று 

எண்ணாதே . அப்படி எண்ணுவது பரம 
நாஸ்திகமாகும் . பாபம் என்று சொல்லுவது ஏதேனும் 
இருக்குமாகில்- உன்னை நீ பலவீனன் என்றுசொல்லிக் 
கொள்ளுதலும் , மற்றவர்களைப் பலவீனர் என்று 
சொல்லுதலும் - இதுவே பாபமாம் . 

சாந்தோக்ய உபநிஷதத்தின்கண் புராதனமான 
கதையொன்று அமையப்பெற்றுள்ளது . சிறுவன் ஒரு 
வன் எப்படி பிரம்ம ஞானம் பெறலாயினன் என்னும் 
வரலாறு அதில் அடங்கியிருக்கிறது . அக்கதையின் 
போக்கில் பண்பாடு ஒன்றுமில்லை . கொச்சையான கதை 
யென்றே அதைக்களைந்து விடலாம் . ஆயினும் உயர்ந்த 
தொரு கோட்பாடு அதன்கண் அடங்கியிருக்கிறது . 
சிறுவன் ஒருவன் தன் தாயிடம் சென்று சொல்லுவா 
னாயினன் : அம்மா , நான் வேதம் கற்க விரும்புகிறேன் . 
என் தந்தையின் பெயர் என்ன ? நமது ஜாதி , குலம், 
கோத்திரம் ஆகியவற்றை எனக்குச் சொல் . ” 

அப்பாலகனைப் பெற்றெடுத்தவள் பாணிக்கிர 
கணம் பண்ணிக்கொண்டவள் அல்லள் . ஆகவே யாரை 
யும் மணந்துகொள்ளாத மாதின் மகன் அவன் , விலை 
மாது ஒருத்தியின் மகனுக்கு பாரதவர்ஷத்தின் சமுதா 
யத்திலே கண்ணியமான ஸ்தானம் ஒன்றும் கிடையாது . 


54 


அனுஷ்டான வேதாந்தம் 


ஜாதியற்றவனாக அவன் கருதப்படுகிறான் , மங்கள காரி 
யம் எதற்கும் அவன் உரியவன் ஆகான் . இனி , வேதம் 
கற்பது அவனுக்கு எப்படிச் சாத்தியமாகும் ? இதை 
யெல்லாம் அறிந்திருந்த அப்பாவியாகிய அன்னை இயம் 
புவாளாயினள் : " என் இளமையிலிருந்து பலர் வீட் 
டில் நான் பணிவிடை செய்து வந்துள்ளேன் . அதற் 
கிடையில் உன்னையும் நான் ஈன்றெடுத்தேன் . உன் 
தந்தை இன்னார் என்று நான் குறிப்பிட்டுச் சொல்ல 
முடியாது . அதற்கு மேல் உன்னுடைய கோத்திரம் 
முதலியவற்றை நான் எப்படிப் பகரமுடியும் ? என் 
பெயர் ஜாபாலா என்பது மட்டும் எனக்குத்தெரியும் . 

பிறகு பாலகன் ரிஷி ஆச்ரமத்துக்குப் புறப்பட்டுப் 
போனான் . ஆங்கு தான் பிரம்மசாரியாக இருக்கவேண் 
டும் என்ற விண்ணப்பத்தை அவன் வெளியிட்டான் . 
சிஷ்யனாக விரும்பிய அவனிடம் , " உன் பிதாவின் 
பெயர் என்ன ? உன் கோத்திரம் யாது ? என்ற கேள் 
விகள் கிளம்பிவந்தன . தாயிடமிருந்து மகன் எதைக் 
கேட்டு வந்தானோ அதை அப்படியே எடுத்து உரைத் 
தான் . அத்தகையவனை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்வது 
பொருந்தாது என்று ஆச்ரமவாசிகளில் பலர் ஆக்ஷேபித் 
தனர் . ஆயினும் ஆச்ரமத் தலைவரான ரிஷிபுங்கவர் 
கருத்து வேறு விதமாயிருந்தது . உன்னுடைய 
சொந்த மானம் அழிந்து, மரியாதையும் போய்விடுதற்கு 
ஏதுவான மெய்ம்மையை நீ மொழிகின்றாய் , அவமானத் 
துக்கு அஞ்சாது அறநெறியில் செல்லும் அந்தணன் நீ . 
உன்போன்ற சத்தியவாதி ஒருவனே பிராம்மணன் 


அனுஷ்டான வேதாந்தம் 


55 


னது 


ஆவான் . உன்னை ஒரு பிராம்மணனாக நான் அங்கீகரிக் 
கிறேன் ; உன்னை சிஷ்யனாகவும் ஏற்றுக்கொள்கிறேன் ” 

இங்ஙனம் அவர் வேசி மகனது வாய்மைக்கு வெகு 
மதி கொடுத்தார் . அவனைத் தம் அருகில் வைத்துக் 
கொண்டு அவனுக்குக் கல்வியும் புகட்டினார் . சத்திய 
காமன் என்பது அச்சிறுவன் பெயர் . 

பண்டைக்காலத்து இந்தியாவில் கையாளப் 
பெற்ற கல்வியின் தனிச் சிறப்புக்கள் சில இச்சிறுவ 

பயிற்சியினின்று நமக்குப் புலப்படுகின்றன . 
மெலிந்து வலிவற்றுப்போன 

நானூறு 

பசுக்களைப் 
பிடித்து குருவானவர் சத்தியகாமனிடத்தில் பராமரிப் 
புக்காகக் கொடுத்து அவனை வனத்துக்கு அனுப்பினார் . 
அவர் ஆணையின்படி அவன் ஆங்குச்சென்று கொஞ்ச 
காலம் வசித்திருந்தான் . பசுக்கள் எண்ணிக்கையில் ஓர் 
ஆயிரமாகப் பெருகியபின் திரும்பி வரவேண்டும் என்ற 
உத்தரவும் அவனுக்குப் பிறந்திருந்தது. ஆண்டுகள் 
சில 

அங்ஙனம் கழிந்தன . மாட்டு மந்தையிலே 
கொழுத்த காளையொன்று சத்தியகாமனிடம் செப்பிய 
செய்தியொன்றை அவன் செவியுற்றான் . “ எண்ணிக் 
கையிலே ஓராயிரம் ஆய்விட்டோம் . எங்களை உன் 
குருவினிடம் திருப்பி யோட்டிச் செல்வாயாக . பிரம் 
மத்தைப்பற்றிச் சிறிது நான் உனக்குப் புகட்டுகிறேன் , 
என்றது அவ் எருது . " பிரபுவே புகட்டும் , ” என்றான் 
சத்தியகாமன் . மேலும் எருது இயம்பிற்று : “ கிழக்குத் 
திக்கு ஆகிறது பிரம்மத்தின் ஓர் அம்சம் ; மேற்குத்திக்கு 
பிரம்மத்தின் ஓர் அம்சம் ; வடக்குத்திக்கு பிரம்மத்தின் 


56 


அனுஷ்டான வேதாந்தம் 


ஓர் அம்சம் ; தக்ஷிண திக்கு பிரம்மத்தின் ஓர் அம்சம் . 
நான்கு திக்குகளும் பிரம்மத்தின் நான்கு அம்சங்கள் 
ஆகின்றன . பிரம்மத்தைப்பற்றி இனி அக்னியானது 
உனக்குக் கொஞ்சம் எடுத்து ஓதும் . ” அக்னி அக்காலத் 
தில் பிரம்மத்தின் பெரியதொரு சின்னமாயிருந்து வந் 
தது . ஒவ்வொரு பிரம்மச்சாரியும் அக்னியை மூட்டி 
அதன்கண் ஆகுதியைப் படைத்து வந்தான் . காளையின் 
சொற்படி சத்தியகாமன் அடுத்த நாள் குரு கிரகத்தை 
நோக்கிப் பசுமந்தையை ஓட்டிக்கொண்டு புறப்பட் 
டான் . அன்று மாலையில் அக்னியில் ஹோமம் செய்து 
அதனெதிரில் அவன் நிஷ்டை புரிபவனாய் அமர்ந்திருந் 
தான் . அப்பொழுது வேள்வித் தீயினின்று , " சத்திய 
காமா " என்ற அழைப்பு வருவதை அவன் கேட்டான் . 
“ பிரபுவே பகர்ந்தருளும் ” என்று சத்தியகாமனும் 
வேண்டிக் கொண்டான் . இதுபோன்று இயற்கையி 
னின்று அசரீரியாக வாக்குகள் பல தோன்றுவதைப் 
பலர் கேட்டிருக்கின்றனர் . சத்தியகாமா , பிரம்மத் 
தைப்பற்றி உனக்குச் சிறிது புகட்ட இங்கு நான் வந் 
துள்ளேன் . இந்த மண்ணுலகம் பிரம்மத்தின் ஓர் 
அம்சம் . அந்தரிக்ஷம் அல்லது இடைவெளியானது 
பிரம்மத்தின் ஓர் அம்சம் ; சுவர்க்கம் பிரம்மத்தின் ஓர் 
அம்சம் . சமுத்திரம் பிரம்மத்தின் ஓர் அம்சமாகிறது . 
பிரம்மத்தைப்பற்றி மேலும் ஹம்ஸப்பறவை யொன்று 
உனக்குச் சிறிது புகட்டும் ” - இப்படி நெருப்பு நவின் 
றது . சத்தியகாமன் தொடர்ந்து பயணம் போய்க் 
கொண்டிருந்தான் . அடுத்த நாள் மாலையில் அவனு 


அனுஷ்டான வேதாந்தம் 


57 


டைய அக்னிஹோத்ரம் முடிந்ததும் , ஹம்ஸம் அல்லது 
அன்னப்பறவை அவனிடம் வந்தது . " பிரம்மத்தைப் 
பற்றி நான் உனக்குச் சிறிது புகட்டுகிறேன் . ஹே சத் 
தியகாமா , நீ உபாசிக்கின்ற இந்த அக்னியானது பிரம் 
மத்தின் ஓர் அம்சமாகிறது . சூரியன் பிரம்மத்தின் ஓர் 
அம்சமாகிறது . சந்திரன் பிரம்மத்தின் ஓர் அம்சமா 
கிறது . வித்யுதம் அல்லது மின்னல் பிரம்மத்தின் ஓர் 
அம்சமாகிறது . மத்கு என்னும் பறவை பிரம்மத்தைப் 
பற்றி உனக்கு மேலும் கொஞ்சம் புகட்டும் ” -இப்படி 
அன்னப்பறவை உபதேசித்துவிட்டுப் போய்விட்டது . 
அடுத்த நாள் மாலையில் மத்கு பக்ஷி வந்தது . அது உப 
தேசிப்பதை சத்தியகாமன் கேட்டான் , “ பிரம்மத் 
தைப்பற்றி நான் சிறிது உனக்குச் சொல்லுகிறேன் . 
பிராணன் பிரம்மத்தின் ஓர் அம்சம் ; சக்ஷ அல்லது 
கண் பார்வை பிரம்மத்தின் ஓர் அம்சம் ; சிரவணம் 
அல்லது கேட்டல் என்பது பிரம்மத்தின் ஓர் அம்சம் ; 
மனம் என்பது பிரம்மத்தின் ஓர் அம்சம் , " இதையெல் 
லாம் கேட்டுவிட்டு இளைஞன் குருவின் முன்னிலைக்கு 
வந்து பணிவுடன் வணங்கி நின்றான் . அவன் குருவின் 
கண்ணெதிரில் தென்பட்டதும் , " சத்தியகாமா பிரம்ம 
ஞானியின் முகம்போன்று உன் முகம் ஜொலிக்கிறது . 
மகனே உனக்கு ஞானம் புகட்டியது யார் ? " என்று 
ரிஷி வினவினார் . " மானுடர் அல்லாதார் மொழியக் 
கேட்டேன் ஐயா , " என்றான் சாத்தியகாமன் . மேலும் 
அவன் சொன்னதாவது : தேவரீரே திருவுளங் 
கொண்டு எனக்கு மேலும் உபதேசித்தருளவேண்டும்: 


58 


அனுஷ்டான வேதாந்தம் 


ஏனென்றால் குருவிடமிருந்து பெறும் ஞானமே மெய் 
ஞானம் என்று தம்போன்ற பெரியார் பகரக்கேட்டுள் 
ளேன் . பல தேவதைகளிடமிருந்து சத்தியகாமன் 
கற்றிருந்த அதே பிரம்ம ஞானத்தை குரு ஊர்ச்சிதப் 
படுத்தினார் . மேலும் கற்கவேண்டியது ஒன்றுமில்லை . 
கற்கவேண்டியது கற்றாய்விட்டது . 

சத்திய காமனுக்குக் காளை மாடு புகட்டியதும் , 
நெருப்பு உபதேசித்ததும் , பறவைகள் பகர்ந்ததும் 
ரூபகமாக அமைந்தவைகளாம் . அவைகளை உருவகம் 
என்று ஒதுக்கிவைத்துவிட்டு , அவைகளினுள் அடங்கி 
யுள்ள புராதனமான உட்கருத்தை ஓர்ந்து பார்க்க 
வேண்டும் . மேலான ஒரு கோட்பாடு இவ்வரலாற்றிலே 
விதைபோன்ற ஒரு நுண்ணிய வடிவத்தில் இருக்கிறது . 
வெளியுலகிலிருந்து வெவ்வேறு வடிவங்கள் 

வந்து 
புகட்டிய போதனைகளெல்லாம் உண்மையில் மனத் 
துக்குள்ளே மறைந்திருந்தவைகளாம் . இத் தத்து 
வத்தை நாம் நன்றாக ஆராய்ச்சி செய்திருக்கிறோம் . 
ஆகையால் அசரீரியாக வெளியில் கேட்கிற பேச்சுக் 
களெல்லாம் உண்மையில் நம் உள்ளத்தினின் றுகிளம்பு 
பவைகளாம் . பிரம்மத்தைப் பற்றிய உண்மைகளைத் 
தான் கேட்டுவந்ததாக சாத்தியகாமன் நம்பினான் . அவன் 
கேட்டது உண்மை . ஆனால் மாடும் பறவையும் தீயும் 
பகர்ந்தனவென்று அவன் விளக்கியது சரியல்ல . தான் 
கேட்ட பேச்சுக்களெல்லாம் வெளியுலகினின்று வந்த 
வைகளாக அவன் வியாக்யானம் பண்ணினான் . 
மையில் அவை யாவும் அவனுடைய உள்ளத்தினின்று 


உண் 


அனுஷ்டான வேதாந்தம் 


59 


வந்தவைகளாம் . மற்றொரு தத்துவம் இதிலிருந்து 
நமக்குக் கிடைக்கிறது . ஞான சாதனங்களை அனுஷ் 
டித்து பிரம்ம சாக்ஷாத்காரம் பண்ணுதல் நமக்கு 
சாத்தியம் என்பதாம் . அது , சமயக் கோட்பாடுகளை 
என்னென்ன பாங்கில் அனுஷ்டானத்துக்குக் கொண்டு 
வரலாம் என்று உலகத்தவர் துருவி ஆராய்ந்து பார்க் 
கின்றனர் . அதற்கு இணங்க நமது . தினசரி வாழ்க் 
கையில் இக்கோட்பாடுகளை மேலும் மேலும் அனுஷ் 
டானத்துக்குக் கொண்டுவரலாம் என்பதை இது 
போன்றகதைகளில் காண்கிறோம் . எந்தெந்தப்பொருள் 
களை மாணாக்கர் நன்கு அறிந்திருந்தனரோ , அவைகள் 
வாயிலாகவே பிரம்மஞானம் அவர்களுக்குப் புகட்டப் 
பட்டது . எந்த வேள்வித்தீயை அவர்கள் வளர்த்து 
வந்தார்களோ அது பிரம்ம சொரூபம் . எந்த மண் 
ணுலகில் அவர்கள் வசித்து வந்தார்களோ அது பிரம் 
மத்தின் ஓர் அம்சமாகிறது . இப்படியெல்லாம் அவர் 
களுக்குப் படிப்படியாக ஞானம் புகட்டப்பட்டது . 
பிரம்ம ஞானத்துக்கேற்ற மற்றுமொரு கதை வரு 

அது உபகோசல கமலாயணன் என்பவனைப் 
பற்றியது . அவன் இந்த சத்தியகாமனுடைய சிஷ்யன் . 
சத்தியகாமனிடம் அவன் ஞானம் கற்கச்சென்று 
சிறிது காலம் ஆங்கு குருகுலவாசம் செய்து வந்தான் . 
அப்படியிருக்கையில் ஒரு யாத்திரையில் ஈடுபட்டு 
சத்தியகாமன் வெளியே போய்விட்டார் . சில நாளைக் 
குப்பிறகு சிஷ்யன் மனமுடைந்தவனாய்ப் பெருந் 
துயரத்தில் மூழ்கிக்கிடந்தான் . உணவு உண்பதையும் 


கிறது . 


60 


அனுஷ்டான வேதாந்தம் 


அவன் நிறுத்திவிட்டான் . அவன் அன்னபானம் 
இல்லாது இருப்பதற்குக் காரணம் யாது என்று குரு 
பத்தினி அவனிடம் வந்து கேட்டாள் . 

நான் படும் 
மனத்துயரத்தால் எனக்கு உணவில் நாட்டம் வர 
வில்லை , " என்றான் சிஷ்யன் . எந்த அக்னியில் அவன் 
ஹோமம் செய்துவந்தானோ அந்த அக்னியிலிருந்து 
ஒலியொன்று கிளம்புவதாயிற்று. “ பிராணன் அல்லது 
உயிர் பிரம்மம் , ஆகாசம் பிரம்மம் ; சுகம் அல்லது 
இன்பம் பிரம்மம் . பிரம்மத்தை நீ அறிவாயாக . 
தான் கேட்ட உபதேசத்துக்கு மாணாக்கன் விடை 
கொடுத்தான் : " பிராணன் பிரம்மம் என்பதை ஐயா , 
நான் அறிகிறேன் .. ஆனால் அந்த பிரம்மம்தான் 
ஆகாசமாகிறது என்பதையும் , அந்த பிரம்மம்தான் 

வடிவெடுத்திருக்கிறது என்பதையும் நான் 
அறியேன் . " 

அப்பொழுது அவனுடைய சந்தேகத் 
துக்கு அக்னி விளக்கம் கொடுத்தது . அதாவது 
ஆகாசம் என்னும் சொல்லும் சுகம் என்ற சொல்லும் 
உண்மையில் ஒரு பொருளையே குறிப்பிடுகின் றன . 
மனத்தகத்து சித் ஆகாசம் என்பது இருக்கிறது . அது 
உணர்ச்சியே வடிவெடுத்தது . ஆதலால் சுகத்தைப் 
பற்றிய உணர்ச்சி மனதில் உண்டாகிறது . ஆக , சிதா 
காசத்துக்கு இருப்பிடம் நமது உள்ளம் என்னும் 
பெருங்கோயிலாம் . இங்ஙனம் பிராணனாக வடிவெடுத் 
திருப்பது பிரம்மன் . நெஞ்சத்தில் ( ஹிருதயத்தில் ) சித் 
ஆகாசமாக வடிவெடுத்திருப்பதும் பிரம்மன் என்ற 
கோட்பாடு அக்னியினால் அவனுக்கு உபதேசிக்கப்பட் 


சுகமாக 


அனுஷ்டான வேதாந்தம் 


61 


டது . மேலும் அக்னி அவனுக்குப் புகட்டியதாவது; 

இந்த மண் , அன்னம் , அக்னி , நீ வணங்கும் சூரியன் 
ஆகிய யாவும் பிரம்மத்தின் சொரூபங்களாம் . சூரிய 
நாராயணனாக இலங்குகிற அதே மூர்த்தி இங்கு நான் 
என்னும் சொல்லுக்கு இலக்காகவும் இலங்குகிறான் . 
அங்கு , இங்கு எனாதபடி எங்கும் இலங்குவது ஒரே 
மூர்த்தி . இவ்வுண்மையை அறிந்து இம்மூர்த்தியை 
தியானிப்பவனுடைய பாபங்கள் எல்லாம் போய்விடு 
கின்றன . இப்படி தியானிப்பவனுக்குத் தீர்க்காயுளுண் 
டாகிறது . இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்று 
சொல்ல அவனுக்கே இயலும் . திக்கு , திசையெங்கும் 
வியாபித்திருக்கும் பிரம்மன் , சந்திரனாக வடிவெடுத் 
திருக்கும் பிரம்மன் , நக்ஷத்திரங்களாக வடிவெடுத்திருக் 
கும் பிரம்மன் , நீர் ஆக வடிவெடுத்திருக்கும் பிரம்மன் 
- அதே பிரம்மன் நான் , இப்பிராணனிலே , ஆகாசத் 
திலே , சுவர்க்கங்களிலே , மின்னலிலே வீற்றிருக்கும் 
அதே பிரம்மன் நான் . சமயக் கோட்பாடுகளைப் பழக் 
கத்துக்குக் கொண்டுவரும் பாங்கை இங்கேயும் நாம் 
காண்கிறோம் . அக்னி , சூரியன் , சந்திரன் போன்ற எத் 
தகைய தேவர்களை அவர்கள் வணங்கிக் கொண்டிருந் 
தார்களோ , எத்தகைய சொற்களைக் கேட்டுப் பழகி 
யிருந்தார்களோ , அத்தகையவைகளையே முகாமையாக 
வைத்துக்கொண்டு புதிய வரலாறுகள் வடி வெடுத்து 
வருகின்றன . இந்த வரலாறுகள் வாயிலாகப் பிரபஞ் 
சப் பொருள்களுக்கு விளக்கங்கள் வந்தமைகின்றன ; 
அவைகளின் மேலாம் சொரூபங்களும் நமக்குக் காண் 


62 


அனுஷ்டான வேதாந்தம் 


பிக்கப்படுகின்றன . அனுஷ்டான பூர்வமாயிருப்பதும் , 
உண்மையை உள்ளபடி விளக்குவதுமாகிய வேதாந்தக் 
கோட்பாடு இதுவேயாம் . மாயப்பிரபஞ்சத்தைமித்தை 
யென்று அது புறக்கணிப்பதில்லை . மற்று , அதன் 
எதார்த்த நிலையை அது விளக்கிக் காட்டுகிறது . 
ஜீவாத்மனை அது மித்தையென்று அழித்துவிடுகிற 
தில்லை; அவனுடைய எதார்த்த நிலையை விளக்கிக் 
காட்டுகிறது . மனிதனுடைய வியக்தியை அது ஒழித்து 
விடுகிறதில்லை . ஆனால் அந்த வியக்தியை விளக்கி அதன் 
நிஜ போதத்தை நிலைநாட்டுகிறது . இப்பிரபஞ்சம் 
வீணானது என்றும் அது மித்தை அல்லது பொய்யா 
னது என்றும் வேதாந்தம் புகட்டுகிறதில்லை . இப்பிர 
பஞ்சத்தின் உண்மை நிலையை உள்ளபடி அறிந்து 
கொண்டால் அது நமக்குத் தீங்கு ஒன்றும் செய்யாது . 
சத்தியகாமன் கேட்ட ஒலியானது எதையும் பொய் 
யென்று பகரவில்லை . அவன் வணங்கிய வேள்வித் 
தீயோ , சூரியனோ , சந்திரனோ , மின்னலோ , வேறு . எப் 
பொருளோ தவறுதலானது என்ற பேச்சு எழவில்லை . 
அதற்கு மாறாக அந்த ஒலி என்ன பகர்ந்ததென்று 
பார்ப்போம் . சூரியனிடத்திலும் , சந்திரனிடத்தும் ; 
மின்னலிலும் , அக்னியிலும் , பூமியிலும் இருக்கும் அதே 
பிரம்மன் மனிதனிடத்திலும் இருக்கிறது . இதன் விளை 
வாக இயற்கையைப்பற்றிய காட்சியானது தெய்வீக 
காட்சியாக உருவெடுத்து விடுகிறது . சத்தியகாமனுக்கு 
நிகழ்ந்த அனுபவம் இதுவேயாம் . அவனுக்கு ஞானம் 
வருதற்கு முன்பு அக்னியானது ஹோமத்தில் ஆஹுதி 


அனுஷ்டான வேதாந்தம் 


63 


களை ஏற்றுக்கொள்ளும் ஜட அக்னியாயிருந்தது . 
ஞானம் வந்த பிறகு அதே அக்னி ஈசுவர சொரூபமாக 
வடிவெடுத்துவிட்டது . பூமி புதிய வடிவெடுத்து விட் 
டது . பிராணனுடைய காட்சி மாறிவிட்டது . சந்திரன் , 
சூரியன் , நக்ஷத்திரங்கள் , மின்னல் ஆகிய அனைத்தும் 
சொரூபத்தில் வேறுவிதமாகிவிட்டன. எல்லாம் பிரம்ம 
மயமாகத் தென்பட்டன . அவைகளின் எதார்த்த வடி 
வம் அப்பொழுது விளங்கிற்று . வேதாந்தத்தின் நோக் 
கமே பொருளை உள்ளபடி காணுதலாம். நமது அக் 
ஞான நிலையில் அது நமக்குக் கொடுக்கிற காட்சிமெய்க் 
காட்சியாகாது . பொருளின் மெய்யான நிலையைக் 
காண்பது அறிவு . எல்லாம் பிரம்ம சொரூபமாயிருப் 
பதுதான் பொருள்களின் மெய்யான நிலை . 

உபநிஷதங்களில் மற்றொரு பாடம் புகட்டப்படு 
கிறது . கண்களில் ஒளிர்விட்டுக்கொண்டு இருப்பது 
எதுவோ அது பிரம்மம் . அது அழகே வடிவெடுத்தது ; 
ஜோதிர்மயமானது ; இவ்வுலகங்கள் அனைத்திலும் அவ் 
ஒண்பொருள் ஒன்றே ஒளிர்ந்துகொண்டிருக்கிறது . 
பாஷியக்காரர் , அதாவதுவிரிவுரையாளர் ஒருவர் இதன் 
கருத்தை விவரித்து விளக்குகிறார் . எந்த சான்றோன் 
ஒருவனுடைய வாழ்வு புனிதமே வடிவெடுத்ததாகி 
றதோ அவனுடைய மேனி முழுதிலும் ஒளியொன்று 
வீசுகிறது . கண்களில் அதன் கதிர்கள் நன்கு ஒளிர் 
கின்றன . சக்ஷர் ஜோதி அல்லது கண்ணொளி என்ப 
தன் பொருள் அதுவாம் . உள்ளிருக்கும் ஆத்ம பிரகா 
சமே அத்தகைய ஒளியாக வெளியில் பரவுகிறது . எங் 


64 


அனுஷ்டான வேதாந்தம் 


கும் வியாபகமாயிருப்பதும் அதே ஆத்ம பிரகாசமாம் . 
வெவ்வேறு கிரஹங்களிலும் , நக்ஷத்திரங்களிலும் , சூரி 
யர்களிலும் ஜொலித்துக் கொண்டிருப்பது அதே ஆத்ம 
பிரகாசமாம் . 

பிறப்பு என்றால் என்ன , இறப்பு என்றால் என்ன , 
வாழ்வு என்றால் என்ன ஆகிய இவை போன்ற 
விஷயங்கள் மிகவும் பண்டைக் காலத்து நூல்களாகிய 
உபநிஷதங்களில் நன்கு விளக்கப்படுகின்றன . தத்துவ 
விசாரம் செய்கின்றவர்களுக்கு அந்த நூல்கள் ஊக்கம் 
தருவனவாகின்றன . சுவேதகேது என்னும் ரிஷி புத்தி 
ரன் பாஞ்சால நாட்டை யாண்டுவந்த வேந்தனிடம் 
போனான் . அங்ஙனம் வந்த விப்பிர வாலிபனிடம் 
வேந்தன் வினவினதாவது : " மண்ணுலகினின்று மாண் 
டொழிந்தார் எங்குச்செல்கின்றனர் என்பது உனக்குத் 
தெரியுமா ? மண்ணுலகுக்கு அவர்கள் மீண்டும் எப்படி 
வருகின்றனர் என்பது உனக்குத் தெரியுமா ? மறுவுல 
கம் நிறைவு எய்தாதிருப்பதற்குக் காரணம் உனக்குத் 
தெரியுமா ? " இவ்வினாக்களுக்கு விடை தெரியவில்லை 
யென்று மைந்தன் மொழிந்தான் . பதில் உரைக்கத் 
தெரியாத இளைஞன் தன் தந்தையிடம் ஓடிப்போய் 
அதே கேள்விகளைக் கேட்டான் . “ இதொன்றும் எனக் 
குத்தெரியாது ” என்று தந்தையும் ஒத்துக்கொண்டார் . 
பிறகு இருவரும் அரசனிடம் வந்தார்கள் . வெறும் 
வேள்வித்தீயை வளர்த்துக்கொண்டிருப்போர்க்கு இவ் 
விஷயம் விளங்காது . வேந்தர்களுக்கே இந்த ஞானம் 
விளங்குவதாயிற்று . ஆகையினால் தான் அவர்கள் அவ 


அனுஷ்டான வேதாந்தம் 

65 
னியை ஆண்டு வந்தார்கள் என்று பாஞ்சால மன்னன் 
பகர்ந்தான் . அதைக் கேட்ட பிதாவும் பிள்ளையும் பார் 
ஆளும் வேந்தனுக்குப் பணிவிடை செய்து அவன் அருகில் 
கொஞ்சகாலம் வசித்திருந்தனர் . அவர்கள் சிரத்தை 
யைக்கண்டுமகிழ்வுற்ற மன்னன் அவர்களுக்கு உபதேசம் 
செய்ய மனம் கொண்டான் . “ ஓ கௌதமரே , நீர் எந்த 
அக்னியை உபாஸிக்கின்றீரோ அது உண்மையில் மிகக் 
கீழ்த்தரமான பொருள் . இந்த புவனம் அந்த அக்னி 
சொரூபமாயிருக்கிறது . ஸம்வத்ஸரம் அல்லது ஆண்டு 
களும் அருக்கனும் அதன் விறகுக்கட்டை ( சமிதை ) 
வடிவெடுக்கின்றன . கதிர்களும் இரவும் அதன் புகை 
போன்றவை . பகல் அதன் சுவாலை . திக்குகள் அனைத் 
தும் அதன் சிகை அல்லது கொழுந்துகள் ஆகின்றன . 
கோண திசைகளெல்லாம் அதன் ( விஸ்புலிங்கம் ) தீப் 
பொறிகள் ஆகின்றன . நக்ஷத்திரங்களின் நிலைமையும் 
அத்தகையது . சந்திரனோ தழல் ஆகிறது . இத்தகைய 
ஹோமாக்கினியில் திருப்தியடைந்துள்ள தேவர்கள் 
மழையை ஆஹுதியாகப் படைக்கின்றனர் . அன்னம் 
ஏராளமாயுண்டாவது அதன் விளைவு ஆகும் . " ராஜா 
இங்ஙனம் நானாவித உபதேசங்களைச் செய்தருளினான் . 
கோமகன் சொன்னதின் கருத்து யாதெனில் : " ஏ 
கௌ தமரே , கைப்பிடி விறகைவைத்துக்கொண்டு சிறிய 
வேள்வித்தீயில் சிறிய செயல்புரிந்து சிறுமையில் நின்று 
விடவேண்டாம் . விசுவம் முழுதிலும் வேள்வியொன்று 
ஓயாது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது . மண்ணுலகத்த 
வரும் அப்பெரு வேள்வியில் பங்கெடுத்துக்கொண்டிருக் 

A. 5 


66 


அனுஷ்டான வேதாந்தம் 


கின்றனர் . அண்டமெங்கும் நிகழும் அப்பேர் ஆராதனை 
யில் நீரும் சேர்ந்துகொள்ளும் . பிரிந்திருந்து நீர் பண் 
ணுவதெல்லாம் பயன்படாது போய்விடும் . 

செங்கோல் பிடித்தவன் மேலும் சொல்லுவானா 
யினன் : “ அக்னிகள் அனைத்திலும் , ஹே முனிவரே , 
மானுட சரீரம் என்னும் அக்னியே ஸர்வ சிரேஷ்டமா 
னது. ” வேதாந்தமானது முற்றிலும் அனுஷ்டானத் 
துக்குரியது என்பது இந்நிகழ்ச்சியினின்றும் வெளியா 
கிறது . வெறும் தத்துவ விசாரமாயிருந்தது நல்வாழ் 
வுக்குரிய சீரிய செயலாக வடிவெடுத்து வருகிறது . 
அனைத்திலும் பிரம்ம சாக்ஷாத்காரம் பண்ணுவது எப் 
படி என்பது காண்பிக்கப்படுகிறது . இக்கதைகள் 
வாயிலாக மற்றுமொரு சிறந்த கோட்பாடு நமக்குப் 
புகட்டப்படுகிறது . கடவுள் வழிபாட்டுக்குப் பிரதிமை 
அல்லது உருவம் தேவையாயிருக்கிறது . கோயிலில் 
இன்று நாம் வைத்து வணங்கும் உருவங்களெல்லாம் 
மனிதனால் கற்பிக்கப்பட்டவைகளாம் . நடராஜா , 
அனந்தசயனம் முதலிய பிரதிமைகள் அங்ஙனம் தத் 
துவத்துக்கு விளக்கமாக மனிதனால் அமைத்துக்கொள் 
ளப்பட்டவைகளேயொழிய வேறு அல்ல . அத்தகைய 
உருவங்களின் மூலம் கடவுளை வணங்கலாம் ; பக்தியி 
லும் ஞானத்திலும் முன்னேற்றமும் அடையலாம் . 
இனி , இயற்கையாகவே அமைந்துள்ள உருவங்கள் 
இருக்கின்றன . அப்படி இயற்கையாக அமைந்துள்ள 
உருவங்கள் செயற்கை உருவங்களைவிட எப்பொழு 
துமே மேலானவைகளாம் . கடவுள் வழிபாட்டுக்காகக் 


அனுஷ்டான வேதாந்தம் 


67 


கல்லிலோ , உலோகத்திலோ உருவம் ஒன்றை நீ உண்டு 
பண்ணலாம் . அதற்குமேல் இயற்கையாக அமைந் 
துள்ள உருவம் எப்பொழுதும் உன் கைவசம் இருக் 
கிறது என்பதை நீ மறந்துவிடலாகாது . உயிர் வாழும் 
மனிதன் நடமாடும் தெய்வமாகிறான் . பிரம்ம சைதன் 
யத்தை மனிதனிடத்துக் காணாத ஒருவன் அதைக் கல் 
விக்கிரகத்தில் ஒருநாளும் காணமாட்டான் , தெய்வ 
வழிபாட்டுக்காக நீ ஆலயம் ஒன்று கட்டுவிக்கலாம் . 
அங்கே தெய்வத்தை எழுந்தருளப்பண்ணி நித்திய 
பூஜை முதலியன நீ செய்து வரலாம் . உனது முன்னேற் 
றத்துக்கு அத்தகைய ஆராதனை பயன்படும் . ஆனால் 
அதைவிடச் சிறந்ததொரு ஆலயம் இயற்கையாக 
அமைந்திருக்கிறது . ஆலயங்கள் அனைத்திலும் அதுவே 
சாலச்சிறந்தது எனலாம் . மானுட உள்ளம் பெருங் 
கோயில் ; ஊன் உடம்பு ஆலயம் என்பதை ஞாபகத்தில் 
வைத்துக்கொள்ளவேண்டும் . 

வேதத்திலே கர்மகாண்டம் என்றும் ஞானகாண் 
டம் என்றும் இரண்டு பகுதிகள் இருக்கின்றன , காலக் 
கிரமத்திலே கர்மகாண்டத்திலே கிரியா விசேஷங்கள் 
விதவிதமான வடிவெடுக்க ஆரம்பித்தன . இம்மை 
மறுமை நலத்துக்காக வென்று எண்ணிறந்த கர்மா 
னுஷ்டானங்கள் பெருகிக்கொண்டே போகலாயின . 
வழிதெரியாது ஒருவன் வனாந்தரங்களுள் அகப்பட்டுக் 
கொள்வது போன்று கர்ம காண்டமானது மனிதனைப் 
புதிய புதிய கர்ம பந்தத்திலே கட்டுப்படுத்தி வந்தது . 
அப்பொழுது உபநிஷதங்கள் சொரூபமாக ஞான 


68 


அனுஷ்டான வேதாந்தம் 


காண்டம் உதயமாயிற்று . கர்மங்களை யெல்லாம் விட் 
டொழித்தாலன்றி ஒருவன் ஞானத்தைப் பெறமுடி 
யாது என்பது விவேகிகளது ஞாபகத்துக்குக்கொண்டு 
வரப்பட்டது . ஞானவான்கள் கர்மத்தை அறவே 
நிராகரித்து விடவில்லை . அக்கர்மங்களுக்கு அவர்கள் 
ஞான சொரூபமான வியாக்யானங்கள் கொடுத்தார்கள் . 
பண்டைக்காலத்தில் விதவிதமான யக்ஞங்களும் யாகங் 
களும் ஓயாது நிகழ்வனவாயின . . பாமரர்களிடத் 
திருந்து அவைகளையெல்லாம் பறித்தெடுத்துக் களைந்து 
விடவேண்டுமென்று தத்துவ ஞானிகள் தீர்மானம் 
செய்யவில்லை . மக்களிடத்தில் அனுஷ்டானத்தில் இருக் 
கின்ற ஒன்றை அழித்துவிட முயலுவது இக்காலத்திய 
சீர்திருத்தக்காரர்களது செயலாகும் . அது நமது 
தௌர்ப்பாக்கியமாகும் . அழித்துவிடுதல் என்ற நாச 
காரியத்தைச் செய்யாது , மேலான தாக மாற்றிவிடுதல் 
என்ற நிர்மாண காரியத்தை அக்காலத்து மேலோர் 
செய்து முடித்தனர் . அவர்கள் கையாண்ட 

முறை 
யாவது : அக்னியில் ஆஹுதியைச் சொரிகின்றாயா ! 
மிக நன்று , இதோ மற்றொரு வழிபாட்டு முறையிருக் 
கிறது பார் . இம்மண்ணுலகில் இரவும் பகலும் ஓயாது 
யாகச்சடங்கு நடந்துகொண்டிருக்கிறது . அது இயற் 
கைத் தாயின் பெருவேள்வி . அதை உணர்ந்து நீ அச் 
செயலில் கலந்துகொள் . அதற்கு நிகரான யாகத்தை 
வேறு எங்கே காணமுடியும் ! தெய்வத்துக்கு இதோ 
நீ ஆலயம் ஒன்று கட்டிவைக்கிறாய் . அதனுள் தெய்வம் 
எழுந்தருளியிருப்பதாகவும் உணர்கிறாய் , 


அது மிக 


அனுஷ்டான வேதாந்தம் 

69 
நன்று . மேலும் நினைத்துப்பார் . தெய்வமாகிய அப் 
பெரிய பொருள் இச்சிறு ஆலயத்துக்குள் அடைபட் 
டிருப்பது போதுமா ? அது பொருந்துமா ? அகிலாண் 
டமும் இறைவனுடைய பெருங்கோயில் ஆகிறது . 
பார்க்குமிடமெல்லாம் அவனுடைய ஆலயம் . அகண்ட 
மாயுள்ள ஆலயமெங்கும் அவன் நீக்கமற எழுந்தருளி 
யிருக்கிறான் . எங்கிருந்து வணங்கினாலும் அது ஆலய 
வழிபாடு ஆகிறது . ஆலயத்தைத் தேடிப் போவதற்குப் 
பதிலாக நீ இருக்குமிடமெல்லாம் அவனுடைய ஆலயம் 
என்று உணர்க . விதவிதமான யந்திரங்களையும் சக்கரங் 
களையும் மாந்தர் மண்ணிலேவரைகின்றனர் , தகடுகளில் 
வரைகின்றனர் . வேதிகை அல்லது வேதி என்ற இடம் 
ஒன்றை வைதிக கர்மங்களுக்காக அமைக்கின் றனர் . 
பலிபீடம் என்ற இடம் ஒன்றை ஆகம கருமங்களுக் 
காக அமைக்கின்றனர் . புறவுலகில் இவைகளையெல் 
லாம் உண்டுபண்ணி இவைகள் வாயிலாக ஈசனை உபா 
சித்தல் முறையேயாம் . ஆத்ம சாதகனுடைய முன் 
னேற்றத்துக்கு இத்தகைய வழிபாடுகள் உதவிபுரி 
கின்றன . மற்று யந்திரம் , சக்கரம் , வேதி , பலிபீடம் 
ஆகிய சின்னங்களை விடப் பன்மடங்கு சிறந்தது 
மானுட 

சரீரம் என்னும் சின்னம் . அவையாவும் 
ஜடப்பொருள் . மானுட சரீரத்திலோ சேதனம் 
மிளிர்ந்து கொண்டிருக்கிறது . அதற்கு நிகரான யந்திரம் 
பிரபஞ்சத்தில் இல்லை . ஆறு ஆதாரம் அல்லது ஷட் 
சக்கரம் மானுட சரீரத்தில் நிலைபெற்றிருக்கின்றன . 
எல்லாவிதமான சத் கர்மங்களுக்குப் பிறப்பிடம் 


70 


அனுஷ்டான வேதாந்தம் 


மானுடசரீரம் . இந்த உயர்ந்த சின்னத்தை உயர்ந்த 
செயலுக்குப் பயன் படுத்துதலே ஒப்பற்ற அனுஷ்டா 
னம் என்கிறது வேதாந்தம் . ” 

இப்பொழுது விசேஷமான கொள்கை மற்றொன்று 
பகரப்படுகிறது . அது அவ்வளவு சுலபமாக விளங்கு 
கின்ற கோட்பாடு அன்று . உபநிஷதத்தின்கண் அது 
இங்ஙனம் அமையப்பெற்றுள்ளது . நல்வாழ்க்கையும் 
தியான பலமும் உடைய மனிதன் ஒருவனுக்கு மனம் 
தெளிவடைகிறது . ஞானத்துக்கு அவன் தகுந்தவன் 
ஆகிறான் . அத்தகையவனுக்கு மரணம் வரும்பொழுது 
அவன் அடையும் நிலைகள் பல உண்டு . முதலில் அவன் 
அர்ச்சி அல்லது ஒளியைப் பெறுகிறான் . ஒளியினின்று 
அவன் பெறுவது பகல் . மேலும் அவனுக்கு வருவது 
சுக்லபக்ஷம் அல்லது வளர்பிறை . அதைத் தொடர்ந்து 
அவன் அடைவது உத்தராயணம் அல்லது சூரியன் 
வடதிசைக்குப் போகும் ஆறுமாதகாலம் . உத்தராய 
ணத்தினின்று அவன் அடைவது வத்சரம் அல்லது 
ஆண்டு . வத்சரத்தினின்று அவன் சூரியலோகத்துக்குச் 
செல்லுகிறான் . சூரியலோகத்திலிருந்து அவன் சந்திர 
லோகத்துக்கு ஏகுகிறான் . சந்திரலோகத்திலிருந்து 
அவன் வித்தியுத்து அல்லது மின்னல் உலகம் மேவு 
கிறான் . மின்னல் உலகினின்று மானுடன் அல்லாத 
புருஷன் ஒருவன் அவனை பிரம்மலோகத்துக்கு அழைத் 
துச் செல்லுகிறான் . இம் மார்க்கத்துக்கு தேவயானம் 
என்று பெயர். ஆத்ம சாதனம் புரியும் சான்றோர் 
செத்துப்போன பின்பு தேவயானம் நண்ணுகின்றனர் . 


அனுஷ்டான வேதாந்தம் 


71 


மண்ணுலகில் அவர்கள் மீண்டும் வந்து பிறப்பதில்லை . 
ஈண்டு இயம்பப்பெற்றுள்ள மாசம் , வத்சரம் ஆகிய 
சொற்களின் உட்கருத்து . யாது என்று உறுதியாகச் 
சொல்ல முடியாது . ஒருவேளை இது வெவ்வேறு ஞான 
பூமிகளைக் குறிப்பதாயிருக்கலாம் . சந்திரலோகத்தில் 
உயிர் வாழ்பவர் உண்டு என்னும் கொள்கை நம் நாட் 
டில் நெடுநாளாக இருந்து வந்திருக்கிறது . சந்திரலோ 
கத்திலிருந்து உயிர்கள் மண்ணுலகுக்கு எப்படி இறங்கி 
வருகின்றன என்னும் கோட்பாட்டை நாம் மேலும் 
ஆராய்வோம் . ஞானம் அடையவில்லை யெனினும் இப் 
பிறப்பில் புண்ணியகர்மம் செய்தவர்கள் போக்கு பிறகு 
பகரப்படுகிறது . அத்தகைய நல்வினையாளர் மடிந்ததும் 
முதலில் தூமம் அல்லது புகையின்கண் செல்லுகின்ற 
னர் . பிறகு இரவு , அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷம் , பின்பு 
தக்ஷிணாயனமாகிய ஆறுமாசம் , அதற்கப்பால் பித்ரு 
லோகத்தின் கண் அவர்கள் பிரவேசிக்கின்றனர் . தென் 
புலத்தார் இருப்பிடம் என்பது அதுவே . அங்கிருந்து 
அவர்கள் ஆகாசத்தினுள் நுழைகின்றனர் . ஆகாசத்தி 
னின்று அவர்கள் சந்திரலோகத்துக்குப் போகின்றனர் . 
ஆங்கு அன்னவர் தேவர்களுக்கு உணவு ஆகின்றனர் . 
கடைசியாக அவர்கள் தாமே தேவஜன்மம் எடுக்கின்ற 
னர் . தங்கள் புண்ணியகர்மம் முடிவுபெறுமளவு அவர் 
கள் தேவர்களாய் வாழ்கின்றனர் . நல்வினைப்பயன் நலி 
வடைந்ததும் அவர்கள் ஆங்குச் சென்ற வழியிலேயே 
மண்ணுலகுக்குத் திரும்பி வருகின்றனர் . அப்படி மண் 
ணுலகுக்கு வருபவர் முதலில் ஆகாசத்தின் வடி வெடுக் 


72 


அனுஷ்டான வேதாந்தம் 


கின்றனர் . பிறகு வாயு , புகை , மூடுபனி , மேகம் ஆகிய 
வடிவங்களாக மாறிக் கடைசியில் மண்ணுலகுக்கு 
மழைத்துளிகளாக வருகின்றனர் . அப்பால் அவ்வுயிர் 
கள் உணவுப் பொருள்களுள் பிரவேசிக்கின்றன . தானி 
யங்களாக உருவெடுத்து வந்தவைகள் உணவாக மக்க 
ளின் உடலினுள் சென்று பிறகு அவர்களுக்குப் பிள்ளை 
களாகப் பிறக்கின்றன . 

ஸத்கர்மம் செய்துள்ள 
ஜீவர்கள் நல்ல வம்சத்தில் வந்து பிறக்கின்றனர் . மற் 
றுத் தீவினையாளரோ கீழான பிறப்பெடுக்கின்றனர் . 
அவர்கள் விலங்குகளாகப் பிறப்பதுமுண்டு . தேவயா 
னத்திலோ பித்ருயானத்திலோ செல்லமாட்டாத 
ஜீவர்கள் திரும்பத் திரும்ப ஜன்மங்கள் எடுக்கின்றனர் . 
திரும்பத் திரும்ப அவர்கள் மரணத்தையும் அடைகின் 
றனர் . ஆகையினாலே தான் இம் மண்ணுலகம் நிறைவு 
பெறுவதுமில்லை , உயிர்களில்லாது காலியாய்ப் போய் 
விடுவதுமில்லை . 

இப்போது நாம் பல கருத்துக்களைப் பெறமுடியும் . 
மேலும் கொஞ்சம் ஆராய்ந்தான பிறகு உயிர்களின் 
போக்கு வரவைப்பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமா 
கத் தெரிந்து கொள்ளவும் கூடும் . இதினின்று நாம் 
முடிவு கட்டக்கூடியது ஒன்று உளது . சுவர்க்கம் என் 
பது சாசுவதமான தன்று . ஆங்குச்செல்பவர்கள் திரும்ப 
வும் வந்தாகவேண்டும் . பிரம்ம ஞானத்தைப்பெறுவது 
ஒன்றே முடிவான குறிக்கோள் . அது நிரந்தரமானது . 
மற்ற சுவர்க்காதி பதவிகளெல்லாம் நிலையானவைக 
ளன்று . இனி , மக்களுள் ஒரு சிலர் உண்டு . அவர்கள் 


அனுஷ்டான வேதாந்தம் 


73 


இன்னும் பிரம்ம ஞானத்தை அடையவில்லை . ஆனால் 
அவர்கள் இம்மையில் புண்ணிய கர்மங்களை ஏராள 
மாகச் செய்திருக்கின்றனர் . அந்த நல்வினைப்பயனை 
அனுபவிக்கவேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு 
இருந்திருக்கிறது அன்னவர் காலகதியடையும் 
பொழுது எங்கு எங்கேயோ சென்று கடைசியாகச் 
சுவர்க்கம் போய்ச் சேருகின்றனர் . ஆங்கு அவர் 
களுக்கு என்ன நிகழ்கிறது என்றால் , இங்கு நாம் மக்க 
ளுக்குப் பிள்ளைகளாகப் பிறப்பது போன்று அங்கு 
அவர்கள் தேவர்களுக்குப் பிள்ளைகளாகப் பிறக்கின்ற 
னர் . நல்வினைப்பயன் இடந்தருமளவு ஆங்கு அவர்கள் 
நெடிது வாழ்ந்திருக்கின்றனர் . இதிலிருந்து வேதாந் 
தத்தின் அடிப்படைத்தத்துவம் ஒன்று வெளியாகிறது . 
அதாவது நாமரூபம் உடைத்திருப்பவைகளெல்லாம் 
நிலையற்றவைகளாம் . இம் மண்ணுலகம் நிலையற்றது . 
ஏனென்றால் இதற்கு நாமரூபம் உண்டு . அவ்விண் 
ணுலகங்கள் நிலையற்றவை . ஏனென்றால் அவைகளுக் 
கும் நாமரூபம் உண்டு . சாசுவதமான சுவர்க்கம் என் 
பதில் முரண்பாடு உண்டு. ஏனென்றால் எதற்கெல் 
லாம் நாமரூபம் உண்டோ , அதற்கு உற்பத்திகாலம் , 
ஸ்திதிகாலம் , விநாசகாலம் என்பன உண்டு .. 
வேதாந்தத்தின் முடிவான சித்தாந்தம் . சுவர்க்கங்கள் 
நிலைபேறு அற்றவைகளென்று - நீக்கப்படுகின்றன . 
வேதத்தில் ஸம்ஹிதை என்ற பகுதியொன்று உண்டு . 
அதில் சுவர்க்கத்தைப்பற்றிய பேச்சு வந்திருக்கிறது . 
சுவர்க்கத்தை சாசுவதமான பதவியென்று அது ஆதி 


74 


அனுஷ்டான வேதாந்தம் 


உளது . 


யில் கருதியது . அதே கொள்கை கிறிஸ்துவமதத்தி 
லும் இஸ்லாமிய மதத்திலும் உண்டு . மறுலோகத்தை 
மிகமிக ஸ்தூலப்படுத்தும் பாங்கு இஸ்லாமிய மதத்தில் 
இருக்கிறது . ஆங்கு சிங்காரத் தோட்டங்கள் பல இருக் 
கின்றனவாம் . நதிகளும் நீரோடைகளும் அத்தோட் 
டங்களில் பாய்ந்துகொண்டிருக்கின்றன . இப்படி அச் 
சமயம் கற்பிப்பதற்கு காரணமும் ஒன்று 
அராபிப் பாலைவனத்தில் நீர் கிடைப்பது மிக அரிது . 
ஆகவே சுவர்க்கத்தில் வேண்டியவாறு அதைப் பெற 
லாம் என்று மகம்மதியர் கருதுவதில் பொருள் இருக் 
கிறது . காலமெல்லாம் ஓயாது மழை பெய்து கொண்டி 
ருக்கிற நாட்டில் பிறந்தவன் ஒருவன் பரலோகத்தை 
எங்ஙனம் கருதுவான் என்று எண்ணிப்பார்க்க வேண் 
டும் . சுவர்க்கத்தில் சதுப்பு நிலம் கிடையாது ; அது 
உலர்ந்த இடம் என்று அவன் நினைப்பான் , அதேபாங் 
கில் குளிர் நாட்டில் இருப்பவன் விண்ணுலகில் குளிர் 
இராது என்பான் . உஷ்ணப்பிரதேசத்தில் இருப்பவன் 
வானவர் நாட்டில் வெப்பம் கிடையாது என்று கருது 
வான் . ஸம்ஹிதையில் சொல்லியுள்ள சுவர்க்கங்கள் 
சாசுவதமானவைகளாம் . ஊன் உடலை உகுத்துவிட்டு 
ஆங்குச் செல்பவர் அழகியமேனி பெறுகின்றனர் . 
பிறகு முன்னோர்களுடன் அவர்கள் என்றென்றும் இன் 
புற்று வாழ்ந்திருக்கின்றனர் . காலஞ்சென்ற சுற்றத் 
தாரையும் உற்றார் உறவினரையும் அவர்கள் அவ்வுல 
கில் சந்திக்கின்றனர் . இங்கு உற்றபடி அங்கும் அவர் 
கள் உயிர்வாழ்கின்றனர் . ஆனால் ஒரே ஒரு வித்தியா 


அனுஷ்டான வேதாந்தம் 


75 


சம் உண்டு . உம்பர் நாட்டில் துன்பம் கலவாத இன் 
பம் இருக்கிறது . இம்மையில் இருக்கின்ற இன்னல் 
களும் இடைஞ்சல்களும் ஒழிந்துபட்டுப் போய்விடுகின் 
றன பாபங்கள் நீங்கிப் புண்ணியமே எஞ்சியிருக்கிறது . 
இடையறாத இன்பம் துய்த்தல் புண்ணியத்தின் பய 
னாம் . இத்தகைய வசதியான வாழ்வு வேண்டும் 
என்றே பலர் விரும்புகின்றனர் . மற்று , வசதியும் உண் 
மையும் ஒன்றாய் விடமாட்டா . பல சந்தர்ப்பங்களில் 
உண்மைநிலையானது துவக்கத்தில் இன்பம் கொடுப்ப 
தில்லை , உச்ச நிலைக்குப் போன பிறகே உண்மையி 
னின்று இன்பம் பிறக்கிறது . பழையதைக் களைந்து 
விட்டுப் புதியதில் புகுதற்கு மானுட இயல்பு துணிகிற 
தில்லை . நெடுங்காலம் நடைமுறையில் இருந்து வந்ததி 
லேயே அது நின்றுவிடுகிறது . பழக்கத்தில் இருந்த 
தைக் கடந்து மேலே செல்லுதற்கு ஊக்கம் உண்டாவ 
தில்லை . புதிய எண்ணம் எண்ணுதற்கும் மனிதன் 
முந்துவதில்லை . புதிய எண்ணம் என்பது மனதில் 
புதிய அலையாக வடிவெடுக்கிறது . அதனால் வாழ்க் 
கையே மாறியமையும்படி நேர்ந்துவிடலாம் . மனதோ 
அத்தகைய மாறுதல் வேண்டாமென்று மறுதலிக் 


கிறது . 


கொள்கையிலே மகத்தான மாறுதல் ஒன்று ஏற் 
பட்டிருப்பதை உபநிஷதத்தின்கண் காண்கிறோம் . 
முன்னோர்களுடன் கூடி சுவர்க்கத்தில் சாசுவதமாக 
வாழ்ந்திருப்பது முடியாத காரியம் என்று முரசறையப் 
படுகிறது . ஏனென்றால் நாமரூபமுடைய ஒவ்வொன் 


வாகும் . அதாவது முதலில் அது அனுஷ்டிக்கப்பட்டது 
76 

அனுஷ்டான - வேதாந்தம் 
றுக்கும் முடிவு என்பதுண்டு . வடிவங்கள் படைத் 
துள்ள சுவர்க்கங்கள் இருக்கின்றன வென்றால் , காலக் 
கிரமத்தில் இவைகள் தேய்ந்து மறைந்து போயாக் 
வேண்டும் . பல ஜென்மாந்தரங்களாக அவைகள் 
உருப்பெற்றிருக்கலாம் . எனினும் அவைகள் அழிதற் 
கான காலம் வந்தே தீரும் சுவர்க்கங்கள் நிலையற் 
றவை என்ற கோட்பாட்டுடன் கூடி 

மற்றொரு 
கொள்கை தோன்றுவதாயிற்று . மண்ணுலகைவிட்டு 
ஏகும் ஜீவாத்மாக்கள் திரும்பவும் மண்ணுலகுக்கு வந் 
தாகவேண்டும் . புண்ணிய கர்மத்தை அனுபவித்து 
முடிக்கும் வரையில் அவர்கள் விண்ணுலகில் இருக்கின் 
றனர் . அது முற்றுப் பெற்றதும் அவர்கள் மண்ணுல 
குக்குத் திரும்புகின்றனர் . இக்கூற்றினின்று உண்மை 
யொன்று தெளிவுறுகிறது . காரணகாரியம் என்னும் 
கோட்பாட்டைப் பண்டைக்காலத்திலேயே மக்கள் 
உணர்ந்திருந்தனர் என்பதாம் . யுக்தி தர்க்க ரீதியாக 
இக்கோட்பாடு காலக்கிரமத்தில் புகட்டப்படுவதா 
யிற்று . ஆனால் அது இங்கு சிறுவர்க்குற்ற மொழியிலே 
பகரப் பெற்றுள்ளது . இந்த அனுபவங்கள் எல்லாம் 
மனத்தகத்து நிகழ்பவை என்பதை உபநிஷதங்கள் 
தெளிவாக்குகின்றன . முதலில் இக்கோட்பாடுகள் 
அனுஷ்டிக்கப்பட்டன ; பிறகு நியாயம் தர்க்கம் கலந்த 
தத்துவ தர்சனமாக இவை வடிவெடுத்தன . வேதாந் 
தம் அனுஷ்டானத்துக்கு உரியதா என்னும் கேள்விக்கு 
நமக்குக் கிடைக்கும் பண்டைக்காலத்து விடை இது 


அனுஷ்டான வேதாந்தம் 


77 


பின்பு அது சாஸ்திரமாக இயற்றப்பட்டது . சுவானு 
பூதியில் உணர்ந்த உண்மைகளையே பின்பு நூலாக 
எழுதிவைத்தனர் . முன்னாளைய முனிவர்களுடன் இந்த 
மண்ணுலகம் உரையாடிற்று ; பறவைகள் பேசின ; 
விலங்குகள் விளம்பின ; சூரியனும் சந்திரனும் சம்பா 
ஷித்தன . படிப்படியாக அம்முனிவர்கள் உண்மையை 
ஓர்ந்தனர் . இயற்கையின் உட்பொருளையே அவர்கள் 
உணரலாயினர் . அதற்காக அவர்கள் மனக் குழப்பத் 
தைக்கிளப்பவில்லை ; சம்வாதங்கள் செய்யவில்லை; நவீன 
மக்கள் செய்வதுபோன்று பிறர் கருத்துக்களைத் திரட்டி 
யெடுத்துப் புதிய புஸ்தகங்கள் எழுதவில்லை ; ஏற்கனவே 
இருந்த நூல்களுக்கு வியாக்கியானங்களும் அவர்கள் 
செய்யவில்லை . பின்பு பொறுமையுடன் ஆராய்ந்தும் , 
விசாரித்தும் , சாதனங்கள் புரிந்தும் அவர்கள் உண் 
மையை ஓர்ந்து உணர்ந்தனர் . உண்மையை அறிதற்கு 
ஏற்ற சாதனங்களை அனுஷ்டிப்பதே அதற்கு அடிப் 
படையான நிபந்தனையாயிற்று . அன்றைக்கு இருந்தது 
போன்று இன்றைக்கும் சாதனைகள் பல பயிலுதலே 
தத்வ தர்சனத்துக்கு உற்ற உபாயமாகும் . அன்றாட 
வாழ்க்கையிலே பழக்கத்துக்குக் கொண்டுவரக்கூடிய 
சாஸ்திரத்தை சமயம் என்கிறோம் . வெறும் வாய்ப் 
பேச்சோடு அல்லது விவாதத்தோடு நின்றுவிடுகிற 
சமயம் முன்பு இருந்ததுமில்லை ; இனி இருக்கப்போவது 
மில்லை . முதலில் அனுஷ்டானங்களை ஒழுங்காகச்செய்து 
வந்தால் பிறகு ஞானோதயம் தானே உண்டாகிறது . 
ஜீவாத்மாக்கள் இம்மண்ணுலகுக்குத் திரும்பி வருவன 


78 


அனுஷ்டான வேதாந்தம் 


வாயின என்னும் கோட்பாடு ஏற்கனவே வந்துள்ளது . 
இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமென்று நல்வினையாற் 
றுபவர் அவ் இன்பம் துய்க்கின்றனர் . ஆனால் அப்படிப் 
பெறும் இன்பம் நிலைத்ததன்று . காரணத்துக்கேற்ற 
காரியம் என்னும் கோட்பாடு அங்கு நன்கு விளக்கப் 
பட்டுள்ளது . 

காரணத்துக்கு மிகைப்பட்டதாகவோ 
அல்லது குறைபட்டதாகவோ காரியம் ஆய்விடுவதில்லை . 
விதைப்புக்கு ஏற்ற விளைவு என்பது அதன் கோட்பாடு . 
காரணம் வரையறைக்கு உட்பட்டிருக்குமானால் காரிய 
மும் வரையறைக்கு உட்பட்டிருந்தாக வேண்டும் . கார 
ணம் நித்தியமான தாயிருக்குமானால் காரியமும் நித்திய 
மானதாகும் . ஆனால் லோக ஹிதத்தின் பொருட்டு 
ஸத்கர்மம் செய்தல் போன்ற வினைகளெல்லாம் வரை 
யறைக்கு உட்பட்ட காரணங்களாகின்றன . அவைக 
ளினின்று நித்தியமாயுள்ள விளைவு ஒன்றும் உண் 
டாகாது . 

இக்கோட்பாட்டினுடைய மற்றொரு பகுதியை 
நாம் இப்பொழுது ஆராய்ந்து பார்க்க வேண்டும் . சாசு 
வதமான சுவர்க்கம் இருக்க முடியாது என்பதற்குக் 
காரணம் கண்டோம் . அதே காரணத்தை முன்னிட்டு 
சாசுவதமான நரகமும் இருக்க முடியாது . பொல்லாத 
மனிதன் ஒருவன் இருக்கிறான் என்று வைத்துக்கொள் 
வோம் . அவன் வாழ்நாளெல்லாம் ஓயாது கேடுகளையே 
செய்து வருகிறான் . அந்த மனிதனுக்குச் சொந்தமா 
யுள்ள நித்திய வாழ்வோடு சீர் தூக்கினால் ஒரு பிறவிக் 
காலம் மிக அற்பமான தாகும் . ஒரு பிறவி என்னும் 


அனுஷ்டான வேதாந்தம் 


79 


குறுகிய காலத்தில் செய்த குற்றத்துக்கு நிரந்தரமான 
நரகதண்டனை என்று சொல்லுவது எதற்குச்சமானம் ? 
நிலையற்ற காரணத்தினின்று நிலை பேறுடைய காரியம் 
உண்டாயிற்று என்பதாகும். அது பொருந்தாது . 
ஆயுள் காலமெல்லாம் செய்த நல்வினைப் பயனாக ஒரு 
வனுக்கு யாண்டும் நிலைத்துள்ள சுவர்க்கப் பிராப்தி 
வாய்த்துவிடாது . அப்படி வாய்க்கும் என்றால் எல்லை 
யுள்ள காரணத்துக்கு எல்லையில்லாக் காரியம் என்னும் 
குற்றம் அதனால் வந்துவிடும் . இனி , மற்றொருமார்க்கம் 
உண்டு . சுவர்க்கப் பிராப்தி , நரகப்பிராப்தியாக மாறி 
மாறி வரும் மாயப் பிரபஞ்ச வாழ்க்கையைக் கடந்து 
செல்ல வழியொன்று உண்டு . மாயை என்னும் 
திரைக்கு அப்பால் உள்ள மெய்ப்பொருளை சுவானுபூதி 
யில் உணர்தல் வேண்டும் . மெய்ப்பொருளை சுவானு 
பவத்தில் கண்டறிதல் எங்ஙனம் என்பதை உபநிஷ 
தங்கள் விளக்குகின்றன . 

தென்படுபவைகளை நல்லவை யென்றும் கெட்ட 
வையென்றும் பொருள்படுத்தவேண்டாம். பொருள்கள் 
யாவும் செயல்கள் யாவும் ஆத்மாவினிடத்திருந்து வந் 
தவைகள் என்று உணர்க . வஸ்துக்கள் எல்லாவற்றி 
லும் இருப்பது ஆத்மா . அதாவது ஜகத் என்று சொல் 
லப்படுவது எதுவுமில்லை . பாஹ்ய திருஷ்டி வேண்டாம் . 
அதாவது புறஉலகைப் பொறிவாயிலில் பார்க்கும் 
பாங்கு வைத்துக்கொள்ளாதே . சுவர்க்கம் நரகம் 
ஆகிய எல்லா இடங்களிலும் ஈசனையே காண்பாயாக . 
பிறப்பு இறப்பு ஆகியவைகளில் பொலிவதும் அதே 


80 


அனுஷ்டான வேதாந்தம் 


பரம்பொருள் . உபநிஷத வாசகத்தில் வரும் கருத்து 
இதுவேயாம் . இந்த மண்ணுலகம் ஈசனுடைய ஒரு 
பாதம் , ஆகாசம் ஈசனுடைய ஒரு பாதம் , நாம் வீற் 
றிருப்பதும் ஈசனிடத்தேயாம் . அனைத்தும் பிரம்ம 
சொரூபம் . இவ்வுண்மையைப்பற்றிப் பேசினால் 
போதாது ; எண்ணினால் போதாது ; இது நமக்கு பிரத் 
தியக்ஷமாக வேண்டும் ; சுவானுபூதியில் நாம் இதை 
உணரவேண்டும் . அண்டங்கள் யாவும் ஈசனால் வியா 
பிக்கப் பெற்றவை என்றும் அவையாவும் பிரம்ம 
மயம் என்றும் அனுபூதியில் அறிகின்ற ஒருவன் சுவர்க் 
கத்துக்குப்போக ஆசை கொள்ளான் , நரகத்தைக் 
குறித்து அஞ்சான் . வேறு எங்கு செல்லுதலைப் பற்றி 
யும் அவனுக்குக் கவலையில்லை . மண்ணுலகில் பிறப்ப 
தும் விண்ணுலகில் பிறப்பதும் அவனுக்கு ஒன்றே . 
ஏனென்றால் பிரம்மத்துக்கு அன்னியமாக அவன் 
காணும் பொருள் ஒன்றுமில்லை . அனுபூதியடைந்தவ 
னுக்கு அத்தகைய மனநிலை உண்டாவதுதானே யுக்திக் 
கும் பொருந்துகிறது . வசிப்பதற்கு ஏற்ற வெவ்வேறு 
உலகங்கள் என்பன ஞானிக்குப் பொருளற்றவைக 
ளாம் . ஏனென்றால் எங்கும் ஒரு பொருளையே ஞானி 
காண்கின்றான் . நீக்கமற எங்கும் நிறைந்திருப்பது. ஒரு 
பொருள் . ஒவ்வோர் இடமும் இறைவனுடைய ஆலய 
மாகிறது . எதைப்பார்த்தாலும் ஞானிக்கு அது புண் 
ணிய க்ஷேத்திரமாகிறது . சுவர்க்கம் என்னும் இடத்தி 
லும் , நரகம் என்னும் இடத்திலும் , மற்றுமுள்ள ஒவ் 
வொரு பகுதியிலும் பிரம்மத்தின் சான்னித்தியமே 


அனுஷ்டான வேதாந்தம் 

81 
திகழ்கிறது. நலம் என்பதும் கேடு என்பதும் பிரம்ம 
ஞான நிலையில் இருப்பவனுக்கு இல்லை . அங்ஙனமே 
ஜனன மரணம் என்பனவும் ஞானிக்கு இல்லை , அகண்ட 
வஸ்துவாகிய பிரம்மமே உள்ளது . 

வேதாந்த சாஸ்திரப் பிரகாரம் இத்தகைய ஞானம் 
அடையப் பெற்றவனே ஜீவன் முக்தன் ஆகின்றான் . 
அத்தகைய முக்த புருஷனே இந்த ஜகத்தில் வசிக்கத் 
தகுந்தவன் ஆகின்றான் . ஏனையோர் அதற்குத் தகுதி 
யற்றவர் . இப்பிரபஞ்சத்திலே குறைபாட்டையும் 
அநியாயத்தையும் காண்கின்ற மனிதன் இங்கு எப்படி 
வசிக்க முடியும் ? இவ்வுலகில் கேடு காண்போனது 
வாழ்வு துன்பமே வடிவெடுத்து விடுகிறது . பார்க்குமிட 
மெங்கும் விக்கினங்களையும் , விபத்துக்களையும் காண் 
போனது வாழ்வு துன்பமே வடிவெடுத்து விடுகிறது . 
பார்க்குமிடமெங்கும் மரணத்தின் காட்சியைக் காண்ப 
வன துவாழ்வு துன்பமே வடிவெடுத்துவிடுகிறது . மெய்ப் 
பொருளின் காட்சி அடையப்பெற்றவனே , அம்மெய்ப் 
பொருளே அனைத்துமாய் மிளிர்வதைக் காண்பவனே 
இப்பிரபஞ்சத்தில் வாழத்தகுந்தவன் . ஜகத்தில் வசித் 
திருப்பது என்பதன் உட்பொருள் அவனுக்கு உள்ள 
படி விளங்குகிறது . ஆகவே வாழ்வு என்பதை நன்கு 
அனுபவிப்பவன் ஞானியே . யான் - ஏதும் பிறப்பு 
இறப்பு அஞ்சேன் ” என்றும் “ 

என்றும் " இன்பமே எந்நாளும் 
துன்பமில்லை யென்றும் இயம்ப வல்லவன் ஞானி ஒரு 
வனே யாம் , நரகத்தைப் பற்றிய பேச்சு வேதத்தில் 
எங்கும் கிடையாது என்பதை ஈண்டு ஞாபகத்துக்குக் 

A , 6 


82 


அனுஷ்டான வேதாந்தம் 


கொண்டுவரவேண்டும் . மிகப் பிற்காலத்தில் இயற்றப் 
பெற்ற புராணங்களிலே நரகத்தைப் பற்றிய பேச் 
சுக்கள் வந்துள்ளன . நல்வாழ்வு வாழாதவனுக்குக் 
கொடிய தண்டனையுண்டு என்று வேதமும் சொல் 
கிறது . அதாவது அவன் திரும்பவும் இவ்வுலகில் வந்து 
பிறந்தாக வேண்டும் ; மற்றுமொரு தடவை இங்கே 
அவன் முயற்சியெடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே 
அவனுக்கு ஏற்பட்டுள்ள தண்டனையாம் . நரகவேதனை , 
சுவர்க்கப்பிராப்தி என்னும் கோட்பாடுகளெல்லாம் 
வல்லான் யாரோ ஒருவனுடைய ஆணையினின்று வரு 
வனவல்ல ; ஆனால் அவரவர் வினைப்பயனால் வருபவை 
என்று ஆதியிலிருந்தே வேதம் தெளிவுபடுத்திவிடுகிறது , 
தண்டனை வெகுமதி ஆகியவைகளைப்பற்றிய எண்ணங் 
களெல்லாம் இவ்வுலகப் பற்றுடையவர்களுக்கே உரிய 
னவாம் . மக்களாகிய நாம் சிலரை நேசிக்கிறோம் , வேறு 
சிலரை வெறுக்கின்றோம் . நாம் செய்வது போன்று 
மானுட தெய்வம் ஒன்று நேசிக்கவும் வெறுக்கவும் 
செய்கிறது என்று பலர் நினைக்கின்றனர் . விருப்பும் 
வெறுப்பும் வடிவெடுத்திருக்கிற தெய்வம் சிலரைத் 
தண்டிக்கும் , வேறு சிலர்க்குச் சம்மானம் வழங்கும் . 
வேதத்தில் ஸம்ஹிதை என்னும் பகுதியில் இத்தகைய 
தெய்வம் இடம் பெற்றிருந்தது . ஆகவே அத்தெய்வத் 
தைக்குறித்துப் பயப்படவேண்டும் என்ற கோட்பாடும் 
ஆங்கு உதிப்பதாயிற்று . ஆனால் உபநிஷதங்களின்கண் 
நாம் நுழையுங்கால் பயம் என்னும் கோட்பாடு அறவே 
அடிபட்டுப் போய்விடுகிறது . வினைப்பயனுக்கு ஏற்ற 


அனுஷ்டான வேதாந்தம் 


83 


வாறு மனிதனுக்குப் பெருமையும் சிறுமையும் வந்தமை 
கின்றன என்னும் பொது விதியைப் பற்றிய கொள்கை 
நிலைநாட்டப் பெறுகிறது . குணம் குறியில்லாத 
பரம்பொருள் ஒன்றே எங்கும் நிறைபொருள் ஆகிறது . 
உயிர்க்குயிராயிருப்பதும் அதுவே . அவ்வவ்வுயிரின் 
அடிப்படை வஸ்துவாயிருந்து அதை ஓர்மைப்படுத்தி 
வருவதும் அதுவே . தெய்வம் பற்றுக் கோடற்ற வஸ்து 
என்னும் கோட்பாடு எல்லார்க்கும் விளங்காது. ஒரு 
சக்ரவர்த்தி போன்று தெய்வம் பரமபதத்தில் வீற்றி 
ருந்துகொண்டு உயிர்கள் மீது ஆணை செலுத்துகிறார் 
என்றால் அக்கோட்பாட்டைத்தான் பெரும்பாலர் 
விரும்புகின்றனர் . நுண்ணறிவாளர்க்கிடையிலேயே 
பலர் நிர்க்குண நிராமய தெய்வத்தைக் குறித்து மனங் 
கோணுகின்றனர் . தங்களைப் போன்று தெய்வமும் ஒரு 
சுந்தர வடிவம் எடுத்திருக்க வேண்டுமென்று விரும்பு 
கின்றனர் . மற்று , மனிதனைப் போன்று தெய்வமும் 
அவயவங்களை உடைத்திருக்குமானால் 

உடைத்திருக்குமானால் அது பொரு 
ளற்றதாய்விடும் . பரிகாசத்துக்குரிய புன்மை யென்றே 
அக்கோட்பாட்டைக் களையவேண்டும் . எல்லார் உள் 
ளத்திலும் உணர்வுக்கு உணர்வாய் எழுந்தருளியிருக் 
கும் தெய்வம் மேலான தா , அல்லது இருக்குமிடம் 
தெரியாது எங்கேயோ மறைந்து கிடக்கும் தெய்வம் 
மேலானதா என்பதுதான் கேள் வி . எண்ணிறந்த 
உயிர்களாய் இலங்கும் தெய்வம் போற்றுதற்குரியதா, 
இருக்குமிடம் எது என்று துப்பு அறிய முடியாத தெய் 
வம் போற்றுதற்குரியதா என்பது கேள்வி . அதாவது 


84 


அனுஷ்டான வேதாந்தம் 


எங்கேயோ பரமபதத்தில் தெய்வம் வீற்றிருக்கிறார் 
என்றால் அதை நிரூபிப்பது சாத்தியமன்று . உயிர்கள் 
அனைத்திடத்தும் வியாபித்திருக்கும் தெய்வத்தை நம் 
முடைய சுவானுபவத்தில் உணரலாம் . 

உருவம் தாங்கியிருக்கிற ஒவ்வொரு பொருளும் 
அழியும் தன்மையுடையது . ஆகவே அது க்ஷரம் என்று 
சொல்லப்படுகிறது . நமக்கு உருவம் இருப்பதுபோன்று 
தெய்வத்துக்கு ஓர் உருவம் கிடையாது . எனவே அது 
அக்ஷரம் எனப்படுகிறது . நித்தியமாய் இருப்பது அது 
ஒன்றே . அது ஒரு நிராகார வஸ்து . பேரறிவும் , 
பேராற்றலும் , பெருவாழ்வும் அதன் தோற்றங்களாம் . 
உருவம் அருவம் இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் 
உண்டு . உருவம் உடைத்திருக்கும் தெய்வம் மனிதன் 
போன்றது ஆய்விடுகிறது . அருவமாயிருக்கிற பொருள் 
தேவன் ஆகலாம் , மனிதன் ஆகலாம் , விலங்கு ஆகலாம் , 
பின்பு இவை யாவுக்கும் அப்பாற்பட்டதாகவும் இருக்க 
லாம் . அப்பாற்பட்ட பொருள் நமக்குப் புலப்படாது . 
நிர்க்குண நிராகாரமாயிருக்கும் அக்ஷரப்பொருளில் 
சகுணசாகாரமாயிருக்கும் யாவும் அடங்கிவிடுகின்றன . 
அகிலாண்டத்திலுள்ள அத்தனையுமாகி அவைகளுக்கு 
அப்பாலும் அகண்ட வஸ்துவாயுள்ளது அது . 

तदेतत् सत्यं यथा सुदीप्तात् पावकाद् . 

विस्फुलिङ्गाः सहस्रशः प्रभवन्ते सरूपाः । 
तथाक्षराद् विविधाः सोम्य भावाः 

प्रजायन्ते तत्र चैवापि यन्ति ॥ 
கொழுந்துவிட்டு எரிகின்ற தீயினின்று அதே பாங் 


அனுஷ்டான வேதாந்தம் 


-85 


குடைய பல்லாயிரம் பொறிகள் கிளம்பி வருவது 
போன்று அக்ஷரப் பொருளினின்று எண்ணிறந்த 
சொரூபங்கள் தோற்றுவிக்கப் படுகின்றன . திரும்ப 
வும் அக்ஷரத்தின்கண்ணே அவைகள் ஒடுங்குகின்றன . 
இளைஞா, இதுவே உண்மை . 

யாண்டும் உயிரோடு இலங்கும் பிரத்யக்ஷ தெய் 
வத்தை நாம் வணங்குதல் வேண்டும் . வாழ்நாளிலெல் 
லாம் நாம் கண்கூடாகக் கண்டுவருவது கடவுளைத் தவிர 
வேறு எதுவும் அல்ல . பொன்னால் செய்த மோதிரம் 
ஒன்று இருக்கிறது . மோதிரத்தைக் காணுங்கால் நாம் 
முதலில் பொன்னைக் காண்கிறோம் , பிறகு மோதிரத் 
தைக் காண்கிறோம் . நாற்காலி ஒன்றைக் காண்பதற்கு 
அதன் முதல் பொருளாகிய மரத்தைக் காண்கிறோம் , 
பிறகு நாற்காலியை . மூலப்பொருளுக்கு அன்னியமா 
கக் காரியப் பொருளைக் காணவியலாது . உலகத்தைக் 
காண்பதற்கு முதலில் அதன் மூலப்பொருளை உணர் 
கிறோம் . மூலப்பொருளின் மயமாக அது எடுத்துள்ள 
வடிவத்தை உணர்கிறோம் . ஜடப்பொருள் . எதை 
ஆராய்ந்து பார்த்தாலும் ஏதேனும் ஒருபாங்கில் அது 
நிலைத்து இருக்கிறது என்பது விளங்கும் . அறிவுப் 
பொருள் எதை ஆராய்ந்து பார்த்தாலும் ஏதேனும் 
ஒருபாங்கில் இருக்கிறேன் " என்பது அறிவுப் 
பொருளைப்பற்றிய உண்மையாகும் . எங்கு எதைப் 
பார்த்தாலும் இருக்கிறேன் என்பது பொதுவானது . 
* இருக்கிறேன் என்று உணர்பவன் ஸத் அல்லது 
மெய்ப்பொருளை உணர்கிறான் . இருக்கிறேன் என் 


86 


அனுஷ்டான வேதாந்தம் 


5 


னும் தெய்வ சான்னித்தியத்தை நமது உள்ளத்தில் 
நாம் உணராவிட்டால் அவ்வுணர்ச்சியைப் பெற நாம் 
வேறு எங்கே செல்வது ? உயிர்வாழும் ஒவ்வொன் றனி 
டத்தும் இருக்கிறேன் என்னும் உணர்ச்சியை அறி 
யாவிட்டால் அதை அறிதற்கு நாம் வேறு எங்கே செல் 
லுவது ? 

त्वं स्त्री त्वं पुमानसि त्वं कुमार उत वा कुमारी । 
त्वं जीर्णो दण्डेन वंचसि त्वं जातो भवसि विश्वतोमुखः ॥ 

பெண்ணும் நீ, ஆணும் நீ , குமாரன் நீ , குமாரியும் 
நீ , ஊன்றுகோலைச் சார்ந்து நிற்கும் கிழவனும் நீ , ஆற் 
றல் செருக்குடன் நடமாடும் இளைஞனும் நீ, எண்ணி 
றந்த வடிவங்களை எடுத்திருப்பவனும் நீ . பிரபஞ்ச 
மெங்கும் ஊடுருவி இருப்பது எதுவோ அது கடவுள் . 
மெய்ப்பொருள் ஆவது அதுவே . மாறுபாடுகளுக்கு 
அடிப்படையாக அது நிலைபேறு கொண்டிருப்பது அதி 
சயமே . கடவுளைப்பற்றிய இக்கோட்பாடு பலருடைய 
கொள்கைக்கு முற்றிலும் முரண்பட்டதாகத் தென்பட 
லாம் . ஐதிகமாக அன்னவர் எண்ணிவருவது இத் 
தத்துவத்துடன் பொருந்தாது . 

. 

நமது காட்சிக்குப் 
புலப்படாது கடவுள் எங்கேயோ மறைந்திருக்கிறார் 
என்பது அவர்களுடைய நம்பிக்கையாகும் . புரோ ஹி 
தர்கள் புகட்டும் புரளி யொன்று உண்டு . அதாவது 
அவர்கள் சொற்படி நாம் நடக்கவேண்டுமாம் . அவர் 
கள் விதிப்பதையும் விலக்குவதையும் நாம் செயலுக் 
குக் கொண்டுவர வேண்டுமாம் . அவர்களை அடிபணிந் 
தால் நமக்கு விமோசனமுண்டு என்கின்றனர் . செத்த 


அனுஷ்டான வேதாந்தம் 


87 


பின் நற்கதியும் தெய்வத்தின் திருக்காட்சியும் நமக்குக் 
கிட்டுமென்று புரோகிதர்கள் உத்தரவாதம் கூறுகின்ற 
னர் . அவர்களின் அனுமதியின்றி தெய்வத்தினருகில் 
செல்ல நமக்கு இயலாது என்பது அவர்களின் போதனை 
யாகும் . சுவர்க்கப்பிராப்தி யென்று சொல்லுவதும் 
செத்தபின் நல்ல கதி கிடைக்குமென்று சொல்லுவதும் 
புரோஹிதத் தந்திரத்தின் வெவ்வேறு வடிவங்களாம் . 
இவை யாவும் பொருளற்ற புன்மொழிகள் என்று அறி 
தல் வேண்டும் . 

நிர்க்குண நிராகாரப் பரம்பொருள் எல்லார்க்கும் 
பொதுவானது என்னும் கோட்பாடு பலருடைய 
ஜீவனோபாயத்தைக் கெடுத்துவிடும் என்பது உண்மை . 
புரோஹிதர்களும் தேவாலய அர்ச்சகர்களும் ஏதேதோ 
கொள்கைகளைப் பாமரர்களுக்குப் புகட்டி வயிறு 
வளர்த்து வருகின்றனர் . நேரான தத்துவ ஆராய்ச்சி 
யில் அவையாவும் அடிபட்டுப் போய்விடும் . வறுமை 
நோயில் வருந்தும் மாகாணங்கள் பல இந்தியாவில் 
இருக்கின்றன . அதே மாகாணங்களில் ஆலயங்களும் 
பல இருக்கின்றன . ஒவ்வொரு ஆலயத்திலும் இருக்கும் 
ஆபரணங்கள் ஒரு அரசனுடைய சொத்துக்குச் சமான 
மானவை என்று மதிப்பிடலாம் . இனி, நிர்க்குண 
பிரம்மத்தைப்பற்றிய கோட்பாட்டைப் புரோஹிதர் 
கள் பாமரர்க்குப் புகட்டுவார்களானால் அவர்களின் 
தொழில் அழிந்துபோம் . ஆயினும் புரோஹிதர்களைப் 
புறக்கணித்துவிட்டு சுயநலப்பற்று இன்றி , இக்கோட் 
பாட்டை நாம் புகட்டியே ஆகவேண்டும் . நீ தெய்வ 


88 

அனுஷ்டான வேதாந்தம் 
சொரூபம் , நானும் தெய்வ சொரூபம் , எல்லா உயிர் 
களும் தெய்வ சொரூபம் . அடிமைப்படுதல் அல்லது 
அடிமைப்படுத்துதல் எதற்காக ? யாரை யார் வணங் 
குதல் ? ஒவ்வொரு உள்ளமும் இறைவனுடைய 
பெருங்கோயில் . மற்ற கோயில்களை விட 

மானுட் 
சரீரம் என்னும் கோயில் மேலானது . மற்ற விக்கிர 
கங்களைவிட மானுட சரீரம் என்னும் விக்கிரஹம் 
மேலானது . 

உடம்பினை முன்னம் இழுக்கென் றிருந்தேன் 
உடம்பினுக் குள்ளே யுறுபொருள் கண்டேன் 
உடம்புளே உத்தமன் கோயில் கொண் டான் என்று 

உடம்பினை யானிருந் தோம்புகின் றேனே . 
மானுட ஜீவிதம் என்னும் சாஸ்திரம் மற்ற சாஸ்திரங் 
களைவிட மேலானது . ஆதலால் நமது வாழ்க்கையில் 
முரண்பாடு இருக்கலாகாது . நமது கொள்கையை 
நமது 

வாழ்க்கையின் வாயிலாக விளக்கவேண்டும் . 
ஒன்றுக்கும் உதவாத வழவழத்த பாங்கு நமது மனதில் 
வந்துவிடலாகாது . உறுதியான நெஞ்சத்துடன் 
உண்மையைக் கடைப்பிடிப்பவன் வேதாந்தியாகிறான் . 
உண்மை யாது ? தெய்வம் தானே மானுட வடிவத்தில் 
தோன்றிக்கொண்டிருக்கிறது . கண்கூடாகத்தென்படும் 
மனிதனைத் தெய்வ சொரூபமாகக் காண்பது அனுஷ் 
டான வேதாந்தமாகும் . அல்லாவை யன்றி தெய்வ 
மில்லை யென்கிறது இஸ்லாமிய மதம் . கடவுளையன்றி 
வேறு எதுவுமில்லையென்கிறது வேதாந்தம் . வேதாந்தம் 
புகட்டுகிற இக்கோட்பாடு பலரைத் திகைக்கச் செய்து 
விடலாம் . ஆனால் நாளடைவில் இவ்வுண்மை 


அனுஷ்டான வேதாந்தம் 


89 


விளங்கும் . பிரத்தியக்ஷ தெய்வம் மனிதனுடைய 
உள்ளத்தில் இருக்கிறது . அதை மறந்துவிட்டு மனிதன் 
தெய்வத்துக்கு ஆலயம் கட்டுவிக்கிறான் . மேலும் 
பொருந்தாத பல கற்பனைகளையும் மனிதன் தெய்வத் 
தின்மீது திணிக்கிறான் . மானுட சரீரம் என்னும் 
ஆலயத்தின்கண் எழுந்தருளியிருக்கும் தெய்வம் 
ஒன்றே ஆராதனைக்குரியது. விலங்குகளின் சரீரங்களும் 
ஆலயங்களே . ஆனால் மானுட சரீரமே சிறந்த ஆலயம் . 
பெருங்கோயில் என்று இதைப் பகரவேண்டும் . மானுட 
சரீரத்தில் நாம் தெய்வத்தை வணங்க முடியாவிட்டால் 
வேறு எந்த ஆலயத்திலும் அவனை வணங்க முடியாது . 
மானுட சரீரம் என்னும் ஆலயத்தில் வீற்றிருக்கும் 
தெய்வத்தை என்று நான் சுவானுபூதியில் உணர்கி 
றேனோ, ஒவ்வொரு மானுடனையும் என்று நான் தெய்வ 
சொரூபமாகக்கண்டு வணங்குகின்றேனோ, அன்று நான் 
பந்தங்களினின்று விடுபட்டவன் ஆகின்றேன் . என்னைக் 
கட்டிய தளைகள் நீங்குகின்றன , நான் முக்தியடை 
கிறேன் . 

ஆராதனைகளுள் நம்மைப்பண்படுத்தும் ஆராதனை 
இது ஒன்றே . வெறும் வாதத்துக்கும் கற்பிதத்துக்கும் 
இதில் இடமில்லை . அப்படியிருந்தும் இந்த வேதாந்தக் 
கோட்பாட்டைக் கேட்டுப் பலர் மருண்டுபோய்விடு 
கின்றனர் . கடவுள் எங்கும் நிறைபொருள் என்னும் 
கருத்து சரியானதல்ல என்கின்றனர் அவர்கள் . மிகப் 
பூர்வீகமான அவர்களின் முன்னோர்கள் பகர்ந்ததையே 
இன்றைக்கும் சரியென நம்பி அதைப்பற்றி மதவா 


. 


90 

அனுஷ்டான வேதாந்தம் 
தங்கள் செய்கின்றனர் . எங்கேயோ 

சுவர்க்கத்தில் 
இருக்கும் வியக்தியொன்று தன்னைத் தெய்வமென்று 
அறிமுகப்படுத்திக் கொண்டதாம் . 

முதற் 
கொண்டு விதவிதமான மதவாதங்களே நம் காதுக்கு 
எட்டி வந்துள்ளன . அங்ஙனம் பேச்சளவில் இருப்ப 
தைச் சமய அனுஷ்டானம் என்கின்றனர் அதை நம்பி 
வருபவர்கள் . தென்படும் ஆத்மாக்களை தெய்வசொரூ 
பமாக உணர்தல் வேண்டும் என்று நாம் பகர்வதைப் 
பழக்கத்தில் கொண்டுவரமுடியாது என்பது அவர் 
களின் கொள்கை . ஒவ்வொருவனும் அவனுக்குற்ற 
அறநெறியைப் பின்பற்ற வேண்டும் என்கிறது வேதாந் 
தம் . ஆனால் நெறி வேறு குறி வேறு . நெறியே குறி 
யாய் விடாது . தொலைவிலே சுவர்க்கத்திலே இருக்கும் 
தெய்வத்தை வணங்குவது போன்ற ஆத்மசாதனங்கள் 
கேடுடையவைகள் 

ஆகா . ஆனால் அவையாவும் 
உண்மை என்னும் குறியை நோக்கிப்போம் படிகள் 
ஆகின்றன . அப்பாதைகள் தாமே உண்மையாய்விட 
மாட்டா . அத்தகைய சாதன வகைகளிலே ஆங்காங்கு 
சிறப்பையும் சௌந்தரியத்தையும் காணமுடியும் . வியக் 
கத்தக்க கோட்பாடுகளும் சில அவைகளின்கண் தென் 
படுகின்றன . ஆனால் ஒவ்வொரு தருணத்திலும் 
வேதாந்தம் பகர்வதாவது : " எனது அன்பா , அறிய 
வொண்ணாப் பொருள் என்று யாரை நீ வணங்குகின் 
றாயோ அப்பொருள் தான் நீ .- அதுவேறு நீவேறு அல்ல . 
உன் அறிவுக்கு எட்டாத பொருள் என்று யாரை நீ 
வழுத்துகிறாயோ , யாரைக்குறித்து நீ உலகெல்லாம் 


போதாது . 


அனுஷ்டான வேதாந்தம் 

91 
தேடியலைகின்றாயோ அப்பொருள் என்றென்றும் உன் 
னோடு இருந்திருக்கிறது . உன் உயிர்க்கு உயிராயிருப்பது 
அப்பொருள் . அண்டங்கள் யாவுக்கும் அது சாசுவத 
மான சாக்ஷியாகும் . வேதங்கள் யாவும் அந்தப்பரம் 
பொருளையே வணங்குகின்றன ; இல்லை , அதுவும் 

இருக்கிறேன் என்று மனச்சாக்ஷியாக 
எப்பொருள் என்றென்றும் இருக்கிறதோ அப்பொருளை 
ஆதரவாகக்கொண்டே அகிலாண்டமும் இருந்து வரு 
கிறது . அண்டம் முழுதுக்கும் ஒளியைத்தருவது அது . 
* உயிரைத்தருவதும் அது . நான் என்னும் பொருள் 
உன்னிடத்து இல்லாது போய்விடுமானால் பின்பு சூரிய 
னைக்காண ஆள் இல்லை. எல்லாம் இருள் படலம் ஆய் 
விடும் . ஆத்மாவாகிய அப்பொருள் பிரகாசிப்பதால் நீ 
உலகைக் காண்கின்றாய் . " 

திரும்பத் திரும்ப எழும் கேள்வியொன்று உண்டு . 
அதாவது மனிதன் கடவுளின் அம்சம் என்னும் எண் 
ணத்தினின்று மிகக் கடினமான தொந்தரவு ஒன்று 
தோன்றிவிடும் . " நான் பரமாத்ம சொரூபம் , ஆகவே 
நான் நினைப்பதும் செய்வதும் நலமுடையது . கேடு 
எதுவும் கடவுளிடத்திருந்து வருவதில்லை " - 
விதம் நாம் ஒவ்வொருவரும் நினைக்க ஆரம்பித்துவிடு 
வோம் . இத்தகைய விபரீத வியாக்கியானம் - தலை 
யெடுக்க இடமுண்டு என்பதை ஒத்துக்கொள்கிறோம் . 
இதற்கு மாறான மற்ற கொள்கையில் கேடு ஒன்றும் 
இல்லையென்று நிரூபிக்கமுடியுமா ? மனிதனிடத் 
திருந்து வேறுபட்டு சுவர்க்கத்தில் வசிக்கும் . தெய் 


92 

அனுஷ்டான வேதாந்தம் 
வத்தை மாந்தர் வணங்கி வந்திருக்கின்றனர் . அத் 
தகைய தெய்வத்தைக் குறித்து அவர்கள் - மிகவும் 
அஞ்சுகின்றனர் . பயந்து நடுங்கிக்கொண்டு அவர்கள் 
பிறந்து வந்துள்ளனர் . ஆயுட்காலமெல்லாம் அவர்கள் 
அச்சத்தால் நடுங்கிக்கொண்டே இருப்பார்கள் . இவ் 
விதம் பயத்தை வளர்ப்பதினின்று அதிகப்படியான 
நலத்தை உலகம் எப்பொழுதாவது பெற்றிருக்கிறதா ? 
தெய்வம் உருவம் படைத்தது என்று உணர்ந்து உபா 
சித்த கூட்டம் ஒருபுறம் உண்டு . அது உருவங்களை 
யெல்லாம் கடந்த நிர்க்குண நிராகாரப் பொருள் 
என்று கருதி உபாசனை செய்த கூட்டத்தார் மற்றொரு 
புறமுண்டு . இவ் இருதர உபாஸகர்களுள் 

மிகமிக 
மஹோன்னத நிலைக்கு வந்தவர்கள் எக்கூட்டத்தைச் 
சேர்ந்தவர்கள் அதிகமானவர்கள் என்று ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும் . சமூக நலனுக்குத் தொண்டு ஆற்றிய 
பெரிய கர்ம வீரர்கள் , நீதிநெறியை மக்களுக்கிடையில் 
திறமையுடன் வழங்கிய பெருமக்கள் நிர்க்குண பிரம்ம 
உபாஸகர்களுக்கிடையில்தான் அதிகம் பேர் தோன்றி 
யிருக்கின்றனர் . அச்சத்தை அடிப்படையாகக்கொண்ட 
நீதிநெறி உச்ச நிலைக்கு வரவேண்டுமென்று எதிர் 
பார்ப்பது எங்ஙனம் ? பயந்துகொண்டு நல்லொழுக்கம் 
பழகுதல் ஒருபொழுதும் மேலானது ஆகாது . " ஒருவன் 
மற்றொருவனைத் தனக்கு அன்னியமானவனாகக் கருது 
தல் , மற்றொருவன் தனக்கு அன்னியமானவனென்று 
அவனைத் தாக்க நினைத்தல் ஆகிய வேற்றுமைகளெல் 
லாம் மாயையின் காரியங்களாகும் . ஒருவன் தனக்கு 


அனுஷ்டான வேதாந்தம் 

93 
வேற்றானாக வேறு யாரையும் கருதாத நிலை , தனக்குப் 
புறம்பானவன் என்று எண்ணி யாருக்கும் தீங்குசெய் 
யாத நிலையானது ஆத்ம போதத்தினின்று வருகிறது . 
ஆத்ம போதம் அடைந்தவன் ஆத்மாவுக்கு அன்னிய 
மாக இரண்டாவது பொருளைக் காண்பதில்லை . பிரம்ம 
ஞானம் வந்தான பிறகு காண் போன் யார் ; காணப் 
பெறுபவன் யார் ? 

ஞாதா , ஞேயம் என்னும் பேதம் 
ஆங்கு எப்படி இருக்கமுடியும் ? " அத்தகைய ஞான 
நிலையை அடைந்தான பிறகு எல்லாம் பிரம்மம் என்று 
சொல்லுவதும் , எல்லாம் நான் என்று சொல்லுவதும் 
பொருந்தும் . சொல் எதுவாயினும் அனுபூதி ஒன்றே 
யாம் . . சித்தசுத்தி அல்லது மனத் தெளிவு என்பது 
ஆங்குப் பூர்த்தியாய் விடுகிறது . மனம் முற்றிலும் தூய 
தான பின்பே அன்பு என்றால் என்ன என்பது நமக்கு 
உள்ளபடி விளங்குகிறது . அச்சத்தினின்று ஒரு நாளும் 
அன்பு சுரப்பதில்லை ; வீரசுதந்திரம் ஒன்றே அன்புக்கு 
அடிப்படையாகிறது . உலகத்தினிடத்து நாம் தூய 
அன்பு காட்ட ஆரம்பிக்கும் பொழுதுதான் சகோதரத் 
துவம் என்பதன் பொருளும் , மானுட வர்க்கத்தினி 
டத்து வாஞ்சை என்பதன் பொருளும் நமக்கு உள்ள 
படி விளங்கும் . அன்பு தூயதாவதற்கு முன்பு அதொன் 
றும் விளங்காது . 

ஆகவே குணங்குறியற்ற பரம்பொருள் உபாஸனை 
உலகில் பெருங்கேட்டை உண்டு பண்ணிவிடும் என்பது 
சரியல்ல . துவைத மதத்தினின்று தீமை ஒன்றும் 
விளைந்தது கிடையாது என்று சொல்லுதற்கும் இட 


94 


அனுஷ்டான வேதாந்தம் 


என் 


மில்லை . மதத் துவேஷத்துக்கு அது வேண்டியவாறு 
இடம் கொடுத்திருக்கிறது . அதன் பயனாக மனிதனை 
மனிதன் துண்டு துண்டாக வெட்டியிருக்கிறான் ; ரத்த 
வெள்ளமும் பெருக்கெடுத்து ஓடி யிருக்கிறது . 
தெய்வம் எல்லாவற்றிலும் பெரிய தெய்வம் , வேண்டி 
யவாறு போர் புரிந்து அதை நிரூபித்து விடுவோம் " 
இத்தகைய பிரகடனம் கிளம்பிற்று , உலகமெங்கும் 
துவைத மதத்தினின்று வந்துள்ள விளைவு இத்தகைய 
தாம் . இத்தகைய குறுகிய நோக்கத்தை ஒழித்து 
விட்டுப் பட்டப்பகல் போன்று உள்ள பெருநெறியைச் 
சாரவேண்டும் . மனிதனைச் சிறுமைப் படுத்துகின்ற 
சிறுநெறி சாரலாகாது . ஆத்மா அகண்டாகாரமானது . 
சமயச் சழக்கு அதற்கு எங்ஙனம் பொருந்தும் ? பிரகா 
சித்துக்கொண்டிருக்கும் ஞான பூமிக்குள் பிரவேசித் 
திடுக . அண்டமெங்கும் நிறைந்துள்ள அனைத்தும் 
உனக்குச் சொந்தம் . உன் கரங்களை நீட்டி அன்புடன் 
அவையாவையும் ஏற்றுத்தழுவிக்கொள் . அனைத்திடத் 
தும் அன்பு பாராட்டுகிற உணர்ச்சியை நீ எப்பொழு 
தாவது பெற்றிருப்பாயாகில் , நீ கடவுள் சான்னித்தி 
யத்தை உணர்ந்தவன் ஆகின்றாய் . 

புத்தர் பெருமானுடைய ஜீவிதத்தில் ஒரு நிகழ்ச்சி 
யுண்டு . கிழக்கிலும் , மேற்கிலும் , வடக்கிலும் , தெற் 
கிலும் , மேலும் , கீழும் ஆக எல்லா திக்குகளிலும் பிரே 
மைப் பிரவாஹத்தை , அதாவது பேரன்பு வெள் 
ளத்தை அவர்பரப்பினார் . அண்டமெங்கும் அவருடைய 
அன்பு வியாபகமாயிற்று . கரைகாணாத அவ்வன்பில் 


அனுஷ்டான வேதாந்தம் 


95 


இனிமையும் மகிமையும் நிறைந்திருந்தன . அத்தகைய 
பேருணர்ச்சி ஒருவனிடம் உதயமாகுமானால் அவன் 
மஹா புருஷன் ஆகின்றான் . அகிலாண்ட நாயகனாயிருப் 
பவன் ஒரே புருஷன் . அதை அறியுங்கால் சிறுமை 
களெல்லாம் அகன்று விடுகின்றன . அகண்டாகாரப் 
பெரிய பொருளின் பொருட்டுச் சின்னஞ்சிறிய வியக்தி 
களை யெல்லாம் விட்டொழித்தல் வேண்டும் . பேரின் 
பத்தின் பொருட்டுச் சிற்றின்பங்களைத் துறப்பது 
அவசியமாகிறது . அலையானது கடலில் அடங்கியிருப் 
பதுபோன்று ஸகுண பிரம்மம் நிர்க்குண பிரம்மத்தில் 
அடங்கியிருக்கிறது . இனி , நிர்க்குண பிரம்மம் மனித 
னுக்குச் சொந்தம் என் மூல் ஸகுண பிரம்மமும் அதன் 
காரியமாகவரும் எல்லாவித இன்பங்களும் நிர்க்குண 
பிரம்மானந்தத்தில் அடங்கிவிடுகின் றன . ஆகவே 
சகுண பிரம்மமும் நிர்க்குண பிரம்மமும் உண்மையில் 
ஒரே பொருளாம் . அனந்தஸ்வரூபியாகிய நிர்க்குண 
புருஷோத்தமன் வடிவுடைய புருஷனாகவும் தோன்றிக் 
கொண்டிருக்கிறான் , அனந்தஸ்வரூபமாக, அகண்டா 
காரமாக இருக்கவேண்டிய நாம் எப்படியோ நம்மைச் 
சிறு மனிதர்களாக 

எண்ணிக்கொள்கிறோம் . சிறு 
வியக்திகளாக நம்மை நாம் செய்துகொள்கிறோம் . 
அகண்டாகார சொரூபம் நமது எதார்த்த நிலை என் 
கிறது வேதாந்தம் . அகண்டமாய் , பரிபூரணமாய் 
நம்மை உணரும் நிலை ஒருபொழுதும் நம்மைவிட்டுப் 
போய்விடாது . 

உள்ளத்தினுள்ளே ஏதேனும் ஒரு 
விதத்தில் அவ்வுணர்ச்சி நிலைத்து நின்று கொண்டிருக் 


96 


அனுஷ்டான வேதாந்தம் 


. 


கிறது . ஆனால் கர்மத்தால் நமக்கு நாம் வரையறையை 
உண்டு பண்ணிக்கொண்டோம் . கழுத்தைப் பிடித்துப் 
பிணித்துள்ள சங்கிலிபோன்று கர்மம் நம்மை பந்தத் 
துக்கு உள்ளாக்கியிருக்கிறது . கர்மம் என்னும் தளையை 
நீக்கிவிட்டு நாம் முக்தியடைய வேண்டும் . கர்மத்தி 
னின்று நியமம் என்பது தோன் றிவந்துள்ளது. அந்த 
நியமத்தைக் காலால் உதைத்துத் தள்ளிவிடு . விதி , 
தைவிகம் , அதிருஷ்டம் ஆகிய வினைத்தளைகள் மனி 
தனது உண்மையான சொரூபத்துக்குப் பக்கத்தில் 
வரமாட்டா , அகண்டத்தின்கண் நியமம் என்பதற்கு 
இடமெங்கே ? வெட்ட வெளிக்கு எப்படி வேலிகட்ட 
முடியாதோ அப்படி மனிதனது அகண்டாகார சொரூ 
பத்தினிடத்தில் வினைத்தளைக்கு வேலையில்லை . சுவா 
தீனம் அதாவது தன்னில் தானாயிருப்பது ஆத்மாவின் 
மூலமந்திரமாகும் . சுவாதீனம் ஆத்மாவின் பேரியல் 
பாகும் ; சுவாதீனம் அதன் பிறப்பு உரிமையாகும் . 
முதலில் சுவாதீனம் அல்லது முக்தியைப் பெற்றுவிடு ; 
பிறகு வேண்டியவாறு எத்தனை மூர்த்திகளை வேண்டு 
மானாலும் வைத்துக்கொள் . ஜீவன் முக்தன் ஒருவன் 
இவ்வுலகில் வாழ்கிற வாழ்க்கைதான் பெருவாழ்வு 
ஆகிறது. நாடக மேடையின் மீது வந்து ஒருவன்யாசக 
னாக நடிப்பதற்கு அது ஒப்பாகும் . வீதிகளிலே அலைந்து 
திரியும் வறியர்களோடு நாடகமேடை வறியனை 
ஒப்பிட்டுப் பார்க்கவேண்டும் . மேடையின் மீதும் வீதி 
களிலும் உள்ள காட்சிகள் ஒரே பாங்கில் இருக்கலாம் . 
கையாளும் சொற்களும் ஒரே விதமானவைகளாயிருக் 


அனுஷ்டான வேதாந்தம் 

97 
கலாம் . உடல் வளைந்து , கையேந்திக் கெஞ்சிக்கேட்கும் 
விதத்திலும் ஒரு வித்தியாசமும் இல்லை . ஆயினும் 
மனப்பான்மையில் எவ்வளவு பெரிய வேற்றுமை என் 
பதை எண்ணிப் பார்க்கவேண்டும் . பிக்ஷை கேட்டுப் 
பிழைப்பவனாக நாடகத்தில் நடிப்பவனுக்குத் தான் 
செய்வதெல்லாம் வெறும் விளையாட்டு . தன் செயலைத் 
தானே ரசிக்கின்றான் ; மற்றவர்களும் அதைக்கண்டு 
ரசிக்கும்படி செய்கிறான் . ஐயம் ஏற்று உண்டு 
பிழைக்கும் மற்றவன் அவதிப்படுகிறான் . அவன் சிறு 
மைக்கு ஆளாகிறான் . இவ்விருவருக்கும் இடையில் 
உள்ள வேறுபாடு யாது ? ஒரேவிதமாக வினையாற் 
றுதல் இருவர்க்கும் பொது எனினும் நடிப்பவனுக்கு 
சுவாதீனம் உண்டு ; வறியன் வினைத்தளையில் கட் 
டுண்டு கிடக்கிறான் . ஒருவன் முக்த 

புருஷனுக்கு 
ஒப்பானவன் ; மற்றவன் பத்தாத்மா . ஐயம் ஏற்று 
உண்டு வாழ்பவனாக மேடையிலே நடிப்பவன் தான் 
உண்மையில் வறியன் அல்ல என்பதையும் , வெறும் 
விளையாட்டுக்காகத்தான் அச்செயலை ஏற்றுக்கொண் 
டிருப்பதாகவும் அறிகிறான் . உண்மையான வறியன் 
அது தன் தலைவிதியென்றும் , எப்படியாவது தன் 
வறுமை கோயைச் சகித்திருக்க வேண்டுமென்றும் 
உணர்கிறான் . நியதி அல்லது விதி என்பது இதுவே . 
நமது எதார்த்த சொரூபத்தைப் பற்றிய ஞானம் 
நமக்கு இல்லாதிருக்கும் வரையில் நாம் விதிக்கு உட் 
பட்டவர்களே . யாசகர்களாகவும் ஏழைகளாகவும் 
நாம் இங்குமங்கும் அலக்கழிக்கப்படுகிறோம் . இயற்கை 
A. 7 


98 


அனுஷ்டான வேதாந்தம் 


யின் வெவ்வேறு ஆதிக்கம் நம்மீது செலுத்தப்படு 
கிறது . இயற்கையில் உள்ள ஒவ்வொன்றும் நம்மை 
அடிமைப்படுத்துகிறது . இயற்கை ,பிரகிருதி , பிரபஞ்சம் , 
ஜகத் , மாயை ஆகிய இவை யாவும் ஒரே பொருளைக் 
குறிக்கும் பல சொற்களாகும் . அடிமைப்பட்டுக்கிடக் 
கும் நாம் உதவிவேண்டுமென்று உலகெல்லாம் அலைந்து 
திரிந்து ஓலமிடுகிறோம் . ஆனால் நமக்கு உதவிகிடைப்ப 
தில்லை . கற்பித தேவகணங்களிடம் கதறியழுது 
பிரார்த்திக்கிறோம் ; அவைகளிடமிருந்தும் 

நமக்கு 
உதவி வருவதில்லை . ஆயினும் உதவி வருமென்று நாம் 
நம்பியிருக்கிறோம் . அழுதும் கதறியும் , நம்பிக்கை 
கொண்டிருந்தும் ஓர் ஆயுட்காலம் கழிகிறது ; மற்றொரு 
பிறவி வருகிறது . பிறப்பு இறப்பு என்னும் வியவ 
காரம் இங்ஙனம் நடந்துகொண்டேயிருக்கிறது . 

முற்றிலும் உன்னையே சார்ந்தவனாயிரு . யாரை 
யும் சார்ந்திராதே . யாரிடத்திலிருந்தாவது உனக்கு 
ஏதேனும் உதவி கிடைக்கவேண்டும் என்று நம்பியிருக்க 
வேண்டாம் . கடந்துபோன உனது ஜீவிதத்தை விமர் 
சனம் செய்து பார் . மற்றவர்களிடமிருந்து நீ எதிர் 
பார்த்த உதவிகளெல்லாம் உனக்கு வந்து அமைய 
வில்லை . உனது அவாவை வேறு யாரும் நிறைவேற்ற 
வில்லை . உனது அவாவை நீயே நிறைவேற்றிக்கொண் 
டாய் . உனக்குத் தேவையானதை நீயே தேடிக்கொண் 
டாய் . உனக்குக் கிடைத்த உதவிகளெல்லாம் உன்னி 
டத்திலிருந்தே உதயமானவைகளாம் . எதற்காக 
வென்று உன்னை நீ ஆயத்தப்படுத்தினாயோ அந்த 


அனுஷ்டான வேதாந்தம் 

99 
வினைப்பயன் நிறைவேறுவதாயிற்று . ஆயினும் விந்தை 
யென்னே ! உனக்கு எங்கிருந்தோ உதவி வரப்போகி 
றது என்று நீ நம்பிக்கொண்டிருந்தாய் . 

பணக்காரன் ஒருவனுடைய வீட்டுத் திண்ணை எப் 
பொழுதும் நிறைந்திருக்கும் . ஜனக்கூட்டத்தை ஆங்கு 
ஓயாது காணலாம் . ஆனால் அதே ஜனங்கள் ஆங்கு 
எப்பொழுதும் இருப்பதில்லை . வேறு வேறு மனிதர்கள் 
மாறி மாறி வந்துகொண்டிருப்பார்கள் . அப்படி வந்து 
கொண்டிருப்பவர்கள் பணக்காரனிடமிருந்து தங்க 
ளுக்கு ஏதாவது கிடைக்குமென்று யாண்டும் நம்பிக்கை 
வைத்துக் கொண்டிருக்கின்றனர் . ஆயினும் அவர்க 
ளுக்கு ஒன்றும் கிடைக்காது . அதேபாங்கில் இது 
கிடைக்கும் , அது கிடைக்கும் என்று ஆசைப்படுதல் , 
ஆசைப்படுதல் , ஆசைப்படுதல் மயமாய் நமது ஜீவிதம் 
போய்க்கொண்டிருக்கிறது . ஆசைக்கு ஒரு முடிவில்லை . 
இந்த வேட்கையை விட்டொழி , என்கிறது வேதாந்தம் . 
நீ எதற்காக ஆசைப்படுகிறாய் ? நீ விரும்புகின்ற யாவும் 
உன்னிடத்திருக்கின்றன . அது மட்டுமல்ல , நீ யாவுமா 
யிருக்கின்றாய் . பின்பு எதை நீ எதிர்பார்த்திருக்கிறாய் ? 
பார் ஆளும் வேந்தன் ஒருவனுக்குப் பைத்தியம் பிடித் 
துக்கொண்டது என்று வைத்துக்கொள்வோம் . தன் 
தேசத்து மன்னனைக்காண அவன் இங்கும் அங்கும் ஓடி 
யலைகின்றான் . கோமானைக் கண்டுபிடிக்க அவனால் இய 
லாது . ஏனென்றால் அவன் தானே கோமான் ஆகிறான் . 
தனது நாடெங்குமுள்ள சிற்றூர்களிலும் பேரூர்களி 
லும் அவன் நாடியலையலாம் . வெதும்பி விம்மியழுது 


100 

அனுஷ்டான வேதாந்தம் 
கொண்டு அவன் வீடு வீடாய்த்தேடித் திரியலாம் . ஆயி 
னும் அவன் .அரசனைக் காணப் போவதில்லை . ஏனென் 
றால் அவன் தன்னையே புறவுலகில் தேடுகின்றான் . தான் 
தேடுவது தன்னையே என்பது அவனுக்குத் தெரிய 
வில்லை . தன்னை யன்றி வேறு வேந்தன் ஆங்கில்லை . 
நாம் தேடுகின்ற தெய்வம் நாமே , என்பதைத் தெரிந்து 
கொள்ளுதல் உத்தமம் . ஆகவே தெய்வத்தைக் குறித்து 
நாம் உலகெலாம் தேடுதல் வீணே , நாம் நாடிய நம்பி 
நாமே என்பதை நன்குணர்ந்து நடுவுநிலையில் இன்புற்று 
நின்றிடல் வேண்டும் . பித்தனாய்ப் பாருலகெலாம் 
தேடித்திரிவதைத் துறந்துவிடு . பிறகு மண்தலம் என் 
னும் நாடக மேடையிலே உன் கடமையைச் செய்தல் 
என்னும் கூத்து ஆட்டத்தைக்களிப்புடன் விளையாடிடு . 

இந்த ஞானம் வந்தபிறகு உலகின் காட்சி நமக்கு 
அடியோடு மாறிவிடுகிறது . ஓயாத சிறைச்சாலை 
போன்று இருந்த இவ்வுலகம் விளையாட்டு மேடையாக 
வடிவெடுத்து விடுகிறது. போட்டியும் போராட்டமும் 
நிறைந்துள்ள நிலவுலகமானது பேரின்பம் நிறைந்த 
பெரு நிலமாக வடிவெடுத்து விடுகிறது . இனிமையும் , 
அழகும் , புதுமையும் ஈண்டு இடையறாது பொலிவன் 

முன்பு நரகமாகத் தென்பட்ட இதே 
உலகம் இப்பொழுது சுவர்க்கமாகத் தென்படுகிறது . 
பந்த பாசத்தில் கட்டுண்டு கிடப்பவனது கண்ணுக்கு 
இது சித்திரவதை நிறைந்த காழ் நரகமாகத் தோன்று 
கிறது. தளை நீங்கப் பெற்றவனது கண்ணுக்கோ இதன் 
காட்சி முற்றிலும் வேறானது. பேருயிர் ஒன்றே அண்ட 


வாகின்றன . 


அனுஷ்டான வேதாந்தம் 

101 
மெல்லாம் நிறைந்திருக்கிறது. சுவர்க்கம் முதலிய 
உலகங்களெல்லாம் இந்த விசுவ ஜீவிதத்தினுள் அடங் 
கிக்கிடக்கின்றன . தேவர்களெல்லாம் இங்கேயே இருக் 
கின் றனர் . அவர்கள் எல்லாரும் மானுடனைப்போன்ற 
வர்களேயாம் . தங்கள் வடிவத்தைக் கொடுத்து தேவர் 
கள் மனிதனைப் படைத்தார்கள் என்பது உண்மை 
யல்ல . தன் வடிவத்தில் தேவர்களை மனிதன் கற்பித் 
தான் என்பது உண்மை . அண்டத்தின் நடைமுறை 
களில் ஈடுபட்டுள்ள இந்திரன் , வருணன் முதலிய தேவர் 
களெல்லாம் மனிதனுடைய வடிவத்திலே மனிதனால் 
சிருஷ்டிக்கப்பட்டவர்களாம் . அசல் அல்லது மூல 
மூர்த்தியாயிருப்பவன் மனிதன் , அவனுடைய நகல் 
அல்லது புறத் தோற்றங்களாக வந்தமைந்தவர்கள் 
இந்த தேவர்கள் யாவரும் . அசலாகிய மூல மூர்த்தியே 
வந்தனைக்குரியவன் . மூல புருஷனை வணங்கு என்கிறது 
வேதாந்தம் . முதற்பொருளாகிய மனிதனை வணங்க 
ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு வேதாந்தம் அனுஷ்டா 
னத்துக்கு வருகிறது . முறையான அனுஷ்டானத்தில் 
இறங்கிய மனிதன் முக்தியடைகிறான் . பிறகு அவனுக்கு 
மயக்கமில்லை . மானுட சமுதாயத்தைக்கண்டு அவன் 
மருண்டு ஓடுவதில்லை . மறைந்திருந்து மடிந்துபோக 
அவன் மலைக்குகைக்கோ கானகத்துக்கோ விழுந்தோடு 
வதில்லை . இருந்த இடத்தில் இருக்க வேண்டிய முறை 
யில் இருக்கிறான் . உண்மையை அவன் உள்ளபடி 
உணர்கிறான் . " பழைய பிரபஞ்சம் இருக்கிறது . அதன் 
பொருள் மட்டும் மெய்ப் பொருளாக ஞானியின் காட் 
சிக்கு மாறி விடுகிறது . 


102 

அனுஷ்டான வேதாந்தம் 
உலகத்தை உள்ளபடி பொருள் படுத்த நாம் இன் 
னும் தெரிந்துகொள்ளவில்லை . பந்த பாசங்களினின்று 
விடுதலை யடையும் பொழுதே அதன் உட்பொருள் 
நமக்கு உள்ளபடி விளங்குகிறது . அப்பொழுது அதன் 
சொரூபத்தின் மெய்க்காட்சி நமக்குக் கிடைக்கிறது . 
அப்பொழுது மற்றோர் உண்மை நமக்கு விளங்கும் . 
அதாவது நியதி யென்பதும் , வினைப்பயன் என்பதும் , 
அதிருஷ்டம் என்பதும் , விதியென்பதும் நமது 
யதார்த்த சொரூபத்தின் எல்லைப்புறத்தில் ஒட்டிக் 
கிடக்கின்ற ஆதரவில்லாத அற்பக் கோட்பாடுகளாம் . 
நம்மைத் தளைத்துப் பிடித்துக் கொண்டிருந்தவை 
போன்று ஒருபுறம் அவைகள் தென்பட்டுக்கொண்டி 
ருந்தன . மற்றொரு புறம் நித்தியமுக்தி என்றென்றும் 
நமக்குச் சொந்தமாய் இருந்து வருகிறது . இந்த 
உண்மை நமக்கு நெடிது விளங்கவில்லை . ஆகவே கேட் 
டினின்று நம்மைக்காப்பாற்றிக்கொள்ள நாம் முயன்று 
வந்தோம் . வேட்டையாடப்பட்ட காட்டு முயல் மண் 
ணினுள் தன் முகத்தை மறைத்துக்கொண்டு தான் 
பத்திரமாக இருப்பதாக நினைத்தது . தீங்குகளினின்று 
நம்மை நாம் விடுவித்துக்கொள்ள நாம் செய்கின்ற எத் 
தனம் இது போன்றது. மயக்கத்தால் நமது யதார்த்த 
இயல்பை நாம் மறக்க முயன்று வந்துள்ளோம் . அப் 
படி முயன்றும் நாம் அறவே அதை மறக்க முடிய 
வில்லை . நமக்குச் சொந்தமாயுள்ள பேரியல்பு நம்மைக் 
கூவி யழைத்துக்கொண்டேயிருந்தது. அதற்குச் செவி 
சாய்க்கவும் நாம் ஓரளவு இசைந்தோம் . தெய்வத் 


அனுஷ்டான வேதாந்தம் 

103 
தையோ அல்லது தேவதைகளையோ வெளியுலகில் எங் 
கேயோ நாம் நாடியதும் , வெளியுலகில் சுதந்திரத்தை 
நாம் தேடியதும் ஆகிய முயற்சிகளெல்லாம்கூடி முடி 
வில் ஒரு முயற்சியாய் உருவெடுத்தது . அதாவது நமது 
சொரூபத்தை நாம் தேடித்திரிகிறோம். நமது சொரூ 
பத்தைக் குறித்து நமக்கு எட்டிய ஒலியை நாம் முத 
லில் தவறுதலாகப் பொருள் படுத்தினோம் . அதாவது 
அந்த ஒலி அக்னியினிடத்திருந்தும் , ஏதோ ஒரு தேவ 
தையினிடத்திருந்தும் , சூரியனிடத்திருந்தும் , சந்திரனி 
டத்திருந்தும் , நக்ஷத்திரங்களிடத்திருந்தும் வந்ததாக 
நினைத்தோம் . அது நமது உள்ளத்தினின்றே உதித்த 
ஒலியென்று இறுதியில் நாம் உணரலானோம் . நாம் நித் 
திய முக்தர் என்று இந்த ஒலி ஓவாது நம் உள்ளத்தில் 
எழுந்துகொண்டே இருக்கிறது . அந்த ஓசையின் இசை 
ஒழிவின்றி உச்சரித்த வண்ணமாய் இருக்கிறது . இந்த 
இசைக்குப் பிறப்பிடம் மெய்ப்பொருளாகிய ஆத்மா . 
நர்த பிரம்மம் என்று அழைக்கப்படுவது அதுவே . அப் 
படி வந்துகொண்டிருக்கும் இசையின் ஒரு பகுதி மண் 
ணுலகம் ஆயிற்று ; ஒரு பகுதி நியதியாக , அதாவது 
இயற்கையிலுள்ள சட்டதிட்டங்களாக வடிவெடுத் 
தது ; அண்டம் அனைத்துமானது மற்றொரு பகுதி . 
அந்த இசை யாண்டும் நமக்குச் சொந்தம் . இக்கோட் 
பாட்டைத் தெளிவு படுத்துமிடத்து , மனிதனுடைய 
யதார்த்த சொரூபத்தை விளக்குதல் வேதாந்தத்தின் 
லட்சியமாகும் . வேதாந்தம் நமக்கு எடுத்து ஓதும் மற் 
றொரு செய்தியும் உண்டு . அதாவது பிரபஞ்சமாகத் 


104 


அனுஷ்டான வேதாந்தம் 


தோன் றியிருப்பது பரபிரம்மம் . அத்தகைய தோற்றத் 
தினுள் தலைசிறந்தது மானுடத் தோற்றம் . மனிதனா 
கத் தோன்றியுள்ள தெய்வத்தை ஆராதிக்கத் தெரிந்து 
கொள்ளாதவன் தோற்றத்துக்கு அப்பால் உள்ள தெய் 
வத்தை எப்படி ஆராதிக்க முடியும் ? 

கிறிஸ்துவ வேதமாகிய பைபிளில் ஒரு கோட்பாடு 
உண்டு . அதாவது , “ உனக்குக் கண்ணெதிரே தென் 
படுகின்ற மானுட சகோதரனை நீ நேசிக்கத் தெரிந்து 
கொள்ளாவிட்டால் , உன் கண்ணுக்குப் புலப்படாத 
ஈசுவரனை நீ எப்படி நேசிக்க முடியும்? " மனிதனுடைய 
முகவிலாசத்தில் ஈசனுடைய சான்னித்தியத்தைக் 
காணமாட்டாதவர்கள் அதை வேறு எங்குக் காணவல் 
லவர்கள் ? மேகமண்டலத்தில் தெய்வம் வீற்றிருக் 
கிறது என்பதும் , ஜடப்பொருள்களாகிய கல் , மண் 
முதலியவைகளில் உருவாக்கிய விக்கிரகங்களில் தெய் 
வம் வீற்றிருக்கிறது என்பதும் வீண் கற்பனைகளல் 
லவா ? வெறும் கட்டுக்கதைகளில் நம்பிக்கைவைத்து 
தெய்வம் எங்கேயோ இருப்பதாக எண்ணியிருப்பாரும் 
உளர் . அத்தகைய மனிதர்களும் தெய்வத்தைப் புற 
வுலகில் எங்கும் காணப்போவதில்லை . மானுடராகப் 
பிறந்துள்ள ஆடவர் மகளிர் இடத்தில் தெய்வ சான் 
னித்தியத்தைக் காண முயலும்பொழுதுதான் பார 
மார்த்திக வாழ்வு சாதகன் ஒருவனுக்குத் துவங்குகிறது . 
ஒரு மனிதன் வலது கன்னத்தில் உன்னை அறைந்தால் 
இடது கன்னத்தையும் அறையுண்ணுதற் பொருட்டு 
அவனுக்குக் காட்டு , என்ற கோட்பாடு கிறிஸ்துவ 


அனுஷ்டான வேதாந்தம் 

105 
வேதத்தில் உண்டு . மனிதர் எல்லாரும் சொரூபத்தில் 
ஒன்றே என்று உணர்ந்தவர்க்கே அக்கோட்பாட்டின் 
தாத்பரியம் விளங்கும் . மனிதனை சாக்ஷாத் தெய்வ 
மாகக் காணும் பரிபாகம் ஒரு காலத்தில் உனக்கு ஏற் 
படும் . அப்பொழுது புலியையும் பரம புருஷனாக்வே 
நீ பொருள் படுத்துவாய் . எதெல்லாம் உனக்குப் புலப் 
படுகின்றதோ அதெல்லாம் பரம்பொருளின் தோற்றங் 
களாம் . நித்தியமாய் , நிர்மலமாய் உள்ள பரம வஸ்து 
இத்தனை வித வடிவங்களெடுத்து விளையாடுகின்றது . 
நமக்குத் தந்தையாய் , தாயுமாய் , நண்பனாய் , சிசுவாய் 
வந்திருப்பது ஒரே பரம புருஷன் . அவர்கள் அனைவரும் 
நாமும் சொரூபத்தில் ஒன்றே . பல வடிவங்களிலே 
தன்னைப் பிரித்துக்கொண்டு பிறகு ஒற்றுமையைக் 
காட்டி விளையாடுதற்கு ஒரு பொருள் திருவுளங்கொண் 
டுள்ளது . அப்படித் திருவுளம் கொண்டதன் புறத் 
தோற்றமே இப்பிரபஞ்சம் . 

இங்ஙனம் மக்களுக்கிடையிலே உள்ள இணக் 
கத்தை தெய்விக இணக்கமாக உயர்த்திக்கொள்ள 
லாம் . இனிக் கடவுளோடு வைக்கின்ற இணக்கத்துக் 
கும் வேண்டுமென்கின்ற வடிவத்தைக் கொடுக்கலாம் . 
நமது அன்புக்குரிய பிதாவாகக் கடவுளைக் கருதலாம் . 
உள்ளன்பே உருவெடுத்த அன்னையாகவும் கடவுளை 
ஏற்றுக்கொள்ளலாம் . தனக்கு நிகராயுள்ள தோழனா 
கவும் தெய்வத்தை வைத்துக்கொள்ளலாம் . 

மேலும் 
நாயகன் நாயகி முறையில் அவனோடு இணக்கம் வைத் 
துக்கொள்ளலாம் . தந்தையென்று தெய்வத்தை 


106 


அனுஷ்டான வேதாந்தம் 


யாது . 


அழைப்பதைவிட தாய் என்று அழைப்பது மேலானது . 
னென்றால் அச்சத்துக்கு ஆங்கு இடமில்லை . அவனைத் 
தோழனாகக் கருதுவது அதிலும் சிறந்தது . தோழமை 
யில் உயர்வு தாழ்வு இன்மையே அதற்குக் காரணமா 
கும் . தெய்வத்தைத் தலைவனாகவும் தன்னைத் தலைவி 
யாகவும் வைத்துக்கொள்ளுதல் இவை யாவிலும் சாலச் 
சிறந்தது . தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் உள்ள 
தூய அன்பில் எந்தவிதமான வேற்றுமையும் கிடை 

பாரசீக தேசத்துப் பழங்கதை யொன்றை 
ஈண்டு ஞாபகத்துக்குக் கொண்டு வருவது பொருந்தும் . 
அக்கதையின்படி தலைவன் ஒருவன் தன் தலைவியின் 
வீட்டுக்கு வந்து வாயில் கதவைத் தட்டினான் . “ யார் 
அது ? " என்ற வினா வீட்டினுள்ளிருந்து வந்தது . 
நான் என்று நாயகன் விடை விடுத்தான் . உள்ளி 
ருந்து மறுமொழி யொன்றும் வரவில்லை . இரண்டாந் 
தடவை நாயகன் வீட்டு வாயிலை வந்தடைந்தான் . கத 
வைத்தட்டி இதோ , நான் இங்கிருக்கிறேன் " என் 
றான் . ஆயினும் கதவு மட்டும் திறக்கவில்லை . மூன்றாம் 
முறை வாயிலண்டையில் வந்து விளித்தான் . " யார் 
அது? ” என்னும் ஓசை உள்ளிருந்து ஒலித்தது . “ அன்பே , 
"நான் நீயே " என்றான் காதலன் . உடனே கதவும் 
திறந்தது . கடவுளுக்கும் நமக்கும் உள்ள கூட்டுறவு 
இத்தகையதே . யாவற்றிலும் கடவுள் இருக்கிறார் என் 
பது முதல் அனுபவம் . அவர் யாவுமாயிருக்கிறார் 
என்பது அதன் பின் வரும் அனுபவம் . மானுட வடிவம் 
தாங்கியிருக்கும் ஆண் பெண் ஒவ்வொருவரும் அந்த 


அனுஷ்டான வேதாந்தம் 


107 


ஆனந்த சொரூபியாகிய ஈசுவரனது பிரத்யக்ஷ மூர்த்தி 
களாம் . கடவுள் அறியப்படாதவர் என்று பகர்பவர் 
யார் ? அவரை நாடியலைய வேண்டுமென்று நவிலும் 
வர் யார் ? சர்வகாலமும் நாம் கடவுளையே , கண்டு 
கொண்டிருக்கிறோம் . என்றென்றும் நாம் அவருடைய 
சன்னிதியிலேயே வசித்து வருகிறோம் . எங்கும் நிறை 
பொருளாய் இருப்பவர் அவரே . சர்வகாலமும் அறி 
யப்படுபவர் அவரே . சர்வகாலமும் எல்லாராலும் ஆரா 
திக்கப்படுபவரும் அவரே . 

இங்கு மற்றொரு கோட்பாடு உதயமாகிறது . உபா 
சனாமுறைகள் எண்ணிறந்தவை இருக்கின்றன . அவை 
களில் பிழையொன்றும் இல்லவே இல்லை . கருத்தில் 
வைக்க வேண்டிய பெரிய கோட்பாடு ஒன்று இதுவே 
யாம் . விதவிதமான கிரியைகளைக் கையாண்டு விதவித 
மான வடிவங்களிலே மாந்தர் தெய்வத்தை உபாசிக் 
கின்றனர் . அத்தகைய உபாசனைகள் மிகவும் கீழ்த்தர 
மானவைகள் என்று நாம் எண்ணலாம் . ஆனால் உண் 
மையில் அவைகளில் பிழையொன்றுமில்லை . சத்திய 
சன்மார்க்கத்தில் இவையாவும் படிகளாக வந்தமை 
கின்றன . கீழான படியைத் தாண்டி மேலான படிக்கு 
மாந்தர் பயணம் போய்க் கொண்டிருக்கின்றனர் . 
கீழான உண்மையினின்று 

மேலான உண்மைக்குப் 
போகின்றனர் . அது எப்படி யென்று பார்ப்போம் . 
இருள் என்பதன் பொருள் குறைந்த வெளிச்சமாம் . 
ஆங்கு வெளிச்சமே இல்லையென்று சொல்லிவிடலா 
காது . ஒருவர் கண்ணுக்குப் புலப்படாத இருளில்உள்ள 


108 


அனுஷ்டான வேதாந்தம் 


நன்மை 


பொருள் மற்றொருவருடைய கண்ணுக்குப் புலப்படு 
கிறது . அதேபாங்கில் தீமை என்பது குறைந்த 
நன்மையாம் . திருடுவது தீமை . திருடிய பொருளைக் 
கொண்டு - உற்றாரைப் பராமரிப்பது சிறிய 
யாகும் . குறைந்த சுத்தத்தை அங்ஙனம் அசுத்தம் 
என்கிறோம் . அன்பையும் அனுதாபத்தையும் அடிப் 
படையாகக்கொண்டே, 

மற்றவர்களை மதிப்பிட 
வேண்டும் . இது ஞாபகத்தில் வைக்கவேண்டிய 
முக்கியமானதொரு விஷயமாகும் . ஏனென்றால் நாம் 
ஏற்கனவே தாண்டிவந்த பாதையிலே தான் அவர்களும் 
வந்துகொண்டிருக்கின்றனர். இப்பொழுது ஒருவன் 
முக்த புருஷன் ஆய்விட்டால் நாளடைவில் மற்றவர் 
களும் அங்ஙனம் ஆவார்கள் என்பது கோட்பாடு . 
வெளிச்சத்தினுள் ஒருவன் இருளைக்காண முடியாது . 
அதேபாங்கில் முக்தியடைந்துள்ள ஒருவன் அநித் 
தியத்தை எங்கு காண முடியாது . தூய்மையே 
வடிவெடுத்துள்ள ஒருவன் அழுக்கைக்காணமுடியாது . 
தன்னுள்ளிருக்கும் ஒன்றைத்தான் ஒருவன் புறத்தி 
லும் காண்கிறான் . தனக்குள் அழுக்கில்லாவிட்டால் 
ஒருவன் அதை ஒரு நாளும் வெளியுலகில் காணமுடி 
யாது . அகத்தில் இருப்பதே புறத்தில் இருப்பதாகத் 
தென்படுகிறது . ! , இது , அனுஷ்டானத்துக்கு உரிய 
முக்கியமானதொரு - விஷயம் 

வேதாந்தம் 
புகட்டுகிறது . ஒவ்வொரு மனிதனும் இதைத் தனது 
வாழ்க்கையில் பழக்கத்துக்குக் கொண்டுவரவேண்டும் . 
இதை அனுஷ்டானத்தில் கொண்டுவருவதுதான் 


என்று 


அனுஷ்டான வேதாந்தம் 


109 


மானுட வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகும் . இதி 
னின்று நமக்குக் கிடைக்கும் ஊதியம் ஒன்று உண்டு . 
அதிருப்தியோடும் அசாந்தத்தோடும் பணியாற்றுதற் 
குப்பதிலாக திருப்தியோடும் சாந்தத்தோடும் நாம் நம் 
கடமையைச் செய்வோம் . உள்ளத்தினுள் இருப்பதே 
உலகத்தினுள் இருப்பதாகத் தென்படுகிறது என்னும் 
உண்மையானது யாண்டும் நமக்குச் சொந்தம் . 
உள்ளத்தை ஒழுங்குப்படுத்துவது நமது பிறப்புரிமை 
யாகும் . உள்ளம் ஒழுங்காய்விட்டால் உலகெலாம் 
ஒழுங்குடையதாகத் தென்படும் . நமது ஜீவிதம் இவ் 
வுண்மையை விளக்கிக் காட்டுவதாகுக . இதைப் பிரத் 
தியக்ஷமாக்குவது நமது லட்சியம் . 

சாந்தோக்ய உபநிஷதத்தின்கண் வரலாறு ஒன்று 
உண்டு. அதன்படி தேவரிஷியான் நாரதர் ஸனத் 
குமாரர் என்னும் மஹரிஷியிடம் ஒரு தடவை வந்து 
சேர்ந்தார் . அப்படி வந்தவர் பல கேள்விகளைக் கேட் 
டார் . அவைகளுக்கெல்லாம் விடையாக ஸனத்குமாரர் 
பல விஷயங்களைப் பகர்ந்து கொண்டே போனார் . 
இந்தப் பூமியை விட உயர்ந்தது இன்னது . அதைவிட 
உயர்ந்தது இன்னது என்று படிப்படியாக , அவரிட 
மிருந்து பதில் வந்து கொண்டிருந்தது . இந்த ஆராய்ச்சி 
யானது கடைசியாக ஆகாச தத்துவத்தை எட்டியது . 
ஆகாசம் ஒளியைவிட உயர்ந்தது . ஏனென்றால் சூரியன் , 
சந்திரன் , மின்னல் , நக்ஷத்திரங்கள் ஆகிய இவையாவும் 
ஆகாசத்தில் நிலைபெற்றிருக்கின்றன . நாம் வசித்திருப் 
பது ஆகாசத்தில் ; நாம் மாண்டு மறைந்துப்ட்டுப் 


110 


அனுஷ்டான வேதாந்தம் 


போவது ஆகாசத்தில் . பின்பு ஒரு பிரச்னை எழுந்தது . 
ஆகாசத்தினும் மேலானது ஏதாவது உண்டா , என்பது 
அக்கேள்வி . பிராணன் ஆகாசத்தினும் மேலானது 
என்று ஸனத்குமாரர் விடை விடுத்தார் . நமது உயிர்த் 
தத்துவம்தான் பிராணன் என்று வேதாந்தம் போதிக் 
கிறது . ஆகாசம் போன்றே பிராணனும் எங்கும் வியா 
பித்துள்ளது . நமது சரீரத்தில் ஆனாலும் சரி , அல்லது 
வேறு எங்கு ஆனாலும் சரி , உண்டாகின்ற நடமாட்டங் 
கள் அனைத்தும் பிராணனுடைய செயல்களாம் . ஆகா 
சத்தைவிடப் பிராணன் பெரியது . ஜீவித்திருக்கும் 
அனைத்தும் பிராணனிலே ஜீவித்திருக்கின்றன . தாயாக 
வடி வெடுத்திருப்பதும் பிராணன் . தந்தையாக உரு 
வெடுத்திருப்பதும் அதுவே . உடன் பிறந்தாராயிருப் 
பதும் பிராணன் . ஆசாரியராய் அமைந்திருப்பதுவும் 
அதுவே , ஞாதா அல்லது அறிபவனாய் இருப்பதும் 
பிராணன் . 

இதே சாந்தோக்ய உபநிஷதத்தின்கண் ஆராய்ச் 
சிக்குரிய மற்றொரு விஷயம் இருக்கிறது . மெய்ப் 
பொருள் எது என்பதைப் பற்றிப் பிதாவிடம் புத்தி 
ரனாகிய சுவேதகேது வினவுகிறான் . பற்பல விஷயங்க 
ளைப் பிதாவானவர் புகட்டுகிறார் . பின்பு முடிவுரை 
யாக அவர் ஒன்று பகர்கிறார் : " தென்படுகின்ற பிரபஞ் 
சம் முழுதுக்கும் முதற் காரணமாயிருப்பது ஒன்று . 
ஒரே மூலப் பொருளினின்றே இவையாவும் தோன்றி 
வந்துள்ளன . யாவுமாயிருப்பது அந்த மூலப்பொருள் .. 
மெய்ப் பொருளாயிருப்பதும் அதே மூலப் பொருளே , 


அனுஷ்டான வேதாந்தம் 

111 
ஓ சுவேத கேது , நீ அது என்று அறிக . " பின்பு பல 
உதாரணங்களைத் தந்தையானவர் எடுத்து ஓதுகிறார் . 
ஓசு வேதகேதுவே , தேனீயானது வெவ்வேறு புஷ்பங்க 
ளிலிருந்து தேனைச் சேகரிக்கிறது . துளி துளியாக வந்து 
சேரும் தேன்கள் வெவ்வேறு மரங்களினின்றும் வெவ் 
வேறு புஷ்பங்களினின்றும் வந்தவை என்பதைத் தாம் 
அறியமாட்டா . அதேபாங்கில் பெரு வாழ்வு என்னும் 
பெரு நிலையை நாம் அடைந்தான பிறகு நம்மிடத்து 
ஏதேனும் வேற்றுமை எப்பொழுதாவது இருந்ததாக 
நாம் உணர்வதில்லை . இனி அனைத்துக்கும் மூலப் பொரு 
ளாயுள்ள ரஸம் எதுவோ , அந்த ரஸத்தின் கண்ணே 
ஒவ்வொரு பொருளும் தனது இருப்பிடத்தைப் பெற் 
றுள்ளது . அந்த ரஸம் தானே மெய்ப்பொருள் என்பது . 
ஆத்மா என்பதும் அதுவே , ஓ சுவேதகேது , நீயும் 

மேலும் ஓர் உதாரணத்தைக் கொண்டு 
தந்தையானவர் மைந்தனுக்கு எடுத்து விளக்குகிறார் . 
கடலைக் குறித்து ஓடும் நதிகளை இனி அவர் உவமான 
மாக எடுத்துக் கொள்கிறார் . " வெவ்வேறு இடங்களில் 
நதிகள் வெவ்வேறு பெயர் பெறுகின்றன . ஆனால் 
உண்மையில் அவை யாவும் அவைகளுக்குப் பேர் இருப் 
பிடமாகிய சமுத்திரத்திலிருந்து வந்தவைகள் . திரும்ப 
வும் சமுத்திரத்துக்குப் போனதும் தாங்கள் வெவ்வேறு 
நதிகளாக இருந்ததை அவைகள் மறந்துவிடுகின்றன . 
நாம் எல்லோரும் ஸத் செர்ரூபத்திலிருந்து வந்தவர்கள் . 
இப்பொழுது நாம் அதை அறியாதவர்களாக இருக் 
கிறோம் . ஓ சுவேதகேது , நீ அது . " இங்ஙனம் பிதா 
புகட்டிக் கொண்டே போகிறார் . 


அதுவே . " 


112 


அனுஷ்டான வேதாந்தம் 


ஞானத்தைப் பற்றிய இரண்டு மூல சூத்திரங்கள் 
அல்லது கோட்பாடுகள் இருக்கின்றன . விசேஷமா 
யுள்ள ஒன்றை சாதாரணமாயுள்ள ஒன்றோடு சீர்தூக் 
கியும் , சாதாரணமாயுள்ளதை சமஸ்தமாய் ( எங்கு 
மாய் ) இருப்பதோடு சீர்தூக்கியும் அறிகிறது . ஒரு 
கோட்பாடாகும் . ஒரு மனிதன் துன்பப்படுகிறான் . 
அது விசேஷ நிகழ்ச்சி , எல்லாரும் துன்பப்படுகின்ற 
னர் . அது சாதாரண நிகழ்ச்சி . இயற்கையில் உள்ள 
எல்லா உயிர்களும் துன்புறுகின்றன . அது சமஸ்தம் . 
இவைகளுள் விசேஷத்தை சாதாரணத்தோடும் , சாதா 
ரணத்தை சமஸ்தத்தோடும் ஒப்பிட்டு உணர்வது அறி 
வைப் பெறுவதற்கான ஒருவகைக் கோட்பாடு ஆகும் . 
இனி , இரண்டாவது கோட்பாட்டின்படி ஏதாவது ஒரு 
பொருளை ஆராய்ச்சி செய்ய வேண்டுமானால் அப்பொரு 
ளின் சொரூபத்தைக் கொண்டே கூடுமான வரையில் 
அதை விளக்குதல் ஞான சாதனமாகும் . இப்பொழுது 
நாம் எடுத்துக்கொண்ட முதல் கோட்பாட்டின்படி 
ஞானம் என்பது பொருள்களை வெவ்வேறு வகுப்பு 
களாகப் பகுத்தெடுப்பதாம் . அவைகளை வகைப்படுத் 
துதலில் உயர் நிலைக்குப் போகப்போக ஞானம் ஓங்கு 
கிறது . மற்றவைகளிடத்திருந்து மாறுபட்ட, தன்னந் 
தனியாயுள்ள நிகழ்ச்சி ஏதாவது ஒன்று நேர்ந்தால் 
நாம் அதிருப்தி யடைகிறோம் . அதே சம்பவம் திரும் 
பத்திரும்ப நிகழுமானால் அதை நியதி யென்றும் இயற் 
கையின் விதி அல்லது சட்டதிட்ட மென்றும் காட்டி 
நாம் திருப்தியடைகிறோம் . மரத்தில் பழுத்துப் பிரிந்த 


அனுஷ்டான வேதாந்தம் 

113 
கனிகளுள் ஒரே ஒரு கனி நிலத்தில் விழுந்தது ; ஏனை 
யவை அந்தரத்தில் மிதக்கிக்கொண்டிருந்தனவென் 
றால் , அது ஏன் அப்படியாயிற்று என்ற கேள்வி 
ஆராய்ச்சிக்கு வருகிறது . ஆனால் மரத்தினின்று பிரிந்த 
கனிகள் எல்லாம் நிலத்தில் விழுமானால் நமக்குத் 
திருப்தி யுண்டாகிறது . அது இயற்கையின் நியதி 
யென்று நவிலுகிறோம் . பொருள்களில் உள்ள ஆகர் 
ஷண நியமம் என்று அச்செயலை வகைப்படுத்துகிறோம் . 
தனி நிகழ்ச்சிகளினின்று பொது நிகழ்ச்சிகளை அனுமா 
னிக்கின்றோம் . விசேஷ சம்பவத்தினின்று சாதாரண 
சம்பவங்களை யூகிக்கின்றோம் . 

மெய்ப்பொருள் ஆராய்ச்சிக்கு இத்தகைய தத்துவ 
விசாரம் செய்வது முற்றிலும் அவசியமாகிறது . 
பௌதிக விக்ஞானிகளுடைய ஆராய்ச்சிக்கும் தத்வ 
தரிசிகளுடைய ஆராய்ச்சிக்கும் நெருங்கிய தொடர்பு 
உண்டு . ஏதேனும் ஒரு குறித்த பொருளைப்பற்றிய 
ஆராய்ச்சி இறுதியில் இயற்கையைப்பற்றிய பொது 
ஆராய்ச்சியாக நிறைவேறியிருக்கிறது . பண்டைக் 
காலத்தில் நிகழ்ந்ததும் இதுவே ; இக்காலத்தில் நிகழ் 
வதும் இதுவே . பழைய நூல்களாகிய உபநிஷதங்களை 
ஆராய்ந்தால் இந்த உண்மை புலப்படும் . அதாவது 
ஞானத்தை நாடிய சான்றோர் குறிப்பாக ஏதேனும் 
ஒரு பொருளைப்பற்றிய ஆராய்ச்சியாகத் துவக்கினர் . 
பின்பு எல்லாப் பொருளுக்கும் பொதுவாயுள்ள கோட் 
பாட்டையுணர்தல் என்பதில் அவர்களுடைய 
ஆராய்ச்சி முற்றுப் பெற்றது . தேவர்கள் என்பார் 

A. 8 


114 


அனுஷ்டான வேதாந்தம் 


இறுதியில் ஒரு தத்துவத்தில் ஒடுங்கிவிடுகின்றனர் . 
இனி ஜகத்தின் அமைப்பைப் பற்றிய கொள்கையில் 
பண்டைக்காலத்து முனிவர்கள் மேலும் மேலும் 
ஆழ்ந்துபோயுள்ளார்கள் . சூக்ஷ்ம பூதங்களினின்று 
இன்னும் அதிசூக்ஷ்ம பூதங்களை அவர்கள் ஊடுருவி 
ஆராய்ந்தனர் . ஒரு பொருள் எவ்வளவுக் கெவ்வளவு 
சூக்ஷ்மமானது ஆகின்றதோ அவ்வளவுக் கவ்வளவு 
அது எங்கும் நிறை பொருள் - சர்வ வியாபகத்துவ 
முடையது ஆகின்றது . ஆகாசம் என்னும் சூக்ஷ்ம 
பூதம் எங்கும் வியாபித்து உள்ளது என்னும் முடிவுக்கு 
அவர்கள் வந்தார்கள் . ஆகாசத்தைவிட சூஷ்மமானது 
பிராணன் . அதன் வியாபகம் ஆகாசத்திலும் மிக்கது 
என்னும் கோட்பாட்டுக்கு அம்முனிவர்கள் வந்தார் 
கள் . இந்த ஆராய்ச்சிகள் அனைத்துக்கும் அடிப்படை 
யாக இன்னொரு கோட்பாடு உறுதி பெற்று வருவ 
தாயிற்று . அதாவது ஒன்றுக்கொன்று மாறுபட்ட 
பல பொருள்கள் இல்லை . ஆகாசம் என்னும் பூதமே 
இன்னும் உயர்ந்த நிலையில் பிராணன் என்னும் வடி 
வம் எடுத்துள்ளது . வேறு ஒரு பாங்கில் பகருமிடத்து 
உயர்ந்த நிலையில் உள்ள பிராணன் சிறிது ஸ்தூல 
நிலைக்கு வந்து ஆகாசம் என்னும் பெயர் பெறுகிறது . 
அந்த ஆகாசம் இன்னும் ஸ்தூலமுடையதாகி வெவ் 
வேறு பூதங்களும் , பூதப்பொருள்களும் ஆயின . 

சகுண பிரம்மம் அல்லது ஈசுவர சொரூபத்தை 
எல்லா மதங்களுக்கும் பொதுவான பொருளாகத் 
தொகுத்தறிவது மற்றொரு மூல சூத்திரமாகிறது . 


அனுஷ்டான வேதாந்தம் 


115 


பிரக்ஞானகனத்தின் தொகை அல்லது சமஷ்டி ஈசு 
வரன் என்னும் பெயர் பெறுகிறது . இந்த விளக்கத் 
தில் ஒரு குறைபாடு இருக்கிறது . ஏனென்றால் இத் 
தகைய விளக்கத்தில் சகுண பிரம்மம் முழுதையும் 
அடக்கி விட்டோம் என்று பொருள்படுத்த முடியாது . 
ஒவ்வொரு மதமும் தெய்வத்துக்கு விளக்கம் கொடுக் 
கிறது . அத்தகைய விளக்கம் சகுண பிரம்மத்தின் 
ஏதேனும் ஓர் அம்சத்தை மட்டும் வர்ணிக்கிறது . 
அதனுடைய முழு வர்ணனை ஒரு நாளும் மொழியில் 
அடங்காது . வஸ்து ஆராய்ச்சியை இரண்டாம் சூத் 
திரமாக எடுத்துக்கொண்டோம் . அதிலும் ஒரு குறை 
பாடு உளது . ஒவ்வொரு பொருளுக்கும் விளக்கம் 
தரும்பொழுது அப்பொருளின் சொரூபமும் இயல்புமே 
அவ்விளக்கத்துக்கு ஏதுவாக வேண்டும் . 

வேண்டும் . அதற்கு 
உதாரணம் ஒன்று எடுத்துக்கொள்வோம் . மரத்தி 
னின்று பழுத்த பழம் கீழே விழுகிறது . ஏதோ ஒரு 
பிசாசு அதைப் பூமியின்கண் கொண்டு வந்து சேர்க் 
கிறது என்று நம்புகிற கூட்டத்தார் இருக்கலாம் .. 
ஆனால் பொருள்களிடத்து இருக்கிற ஆகர்ஷண 
சக்தியே அது கீழே விழுவதற்குக் காரணமாகிறது . 
ஆகர்ஷண சக்தி என்று இயம்புவது பெரிதும் யுக்திக்கு 
ஒத்திருக்கிறது . ஏனென்றால் அது பூமி போன்ற 
பொருளுக்குச் சொந்தமாயுள்ள இயல்பு . அப்படி 
யல்லா- து அது பிசாசின் தொழில் என்று எண்ணும் 
போது அப்பொருளுக்கு அன்னியமான மற்றொரு 
கர்த்தாவை அதனுள் கொண்டுவந்து கலப்பதாகிறது . 


116 

அனுஷ்டான வேதாந்தம் 
ஏதேனும் ஒரு நாள் பிசாசு அந்த வேலையைச் செய்யா 
விட்டால் அப்பொருள் எப்படி இயங்கும் என்ற 
கேள்வி வரும் . இயற்கையினுடைய நடைமுறையில் 
வேறு யாரோ தலையிடுகிறார்கள் என்ற நம்பிக்கை யுக் 
திக்கு ஒவ்வாது . தத்துவ விசாரணைக்கு நாம் எடுத் 
துக்கொள்ளும் பொருள் பிரபஞ்சமாக இருக்கலாம் 
அல்லது அதற்கு அப்பாற்பட்டதாயிருக்கலாம் . எப் 
பொருளை நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் , அப்பொருளின் 
சொரூபமே , அப்பொருளின் ஸ்வபாவமே அதற்குத் 
தக்க விளக்கம் கொடுக்க வேண்டும் . ஒரு பொருளிடத் 
திருந்தே அதற்கு வேண்டிய விளக்கத்தைப்பெறுவது 
சாஸ்திர கோட்பாடு ஆகும் . அப்பொருளுக்குப் புறம் 
பாயுள்ள கர்த்தாக்களிடமிருந்து அதன் இயல்புக்கு 
விளக்கம் பெறுவது சாஸ்திரத்துக்கு முரண்பட்ட 
தாகும் . 

ஐகத்தின் சிருஷ்டி கர்த்தாவாயிருக்கிற சகுண ஈசு 
வரனைப்பற்றிய சூத்திரம் ஒன்று உண்டு . அந்த சூத் 
திரம் அல்லது கோட்பாட்டை அடிப்படையாகக் 
கொண்டுதான் அந்த சிருஷ்டி கர்த்தாவையும் நாம் 
விசாரித்து அறியவேண்டும் . சில மதங்கள் கர்த் 
தனைப்பற்றிக் கூறும் கருத்துக்கள் சில உண்டு . சிருஷ் 
டிக்கப்பட்ட ஜகத்துக்கு முற்றிலும் புறம்பானவர் 
சிருஷ்டி கர்த்தா . அவர் ஆணையின்படி வெறும் 
சூனியத்திலிருந்து இந்த ஜகத்தானது தோன்றி வந் 

இந்த ஜகத்துக்கு அன்னியமானவராக 
அவர் இருந்துகொண்டு இதை ஆட்டி வைக்கிறார் . 


துள்ளது . 


அனுஷ்டான வேதாந்தம் 


117 


இத்தகைய கொள்கை சாஸ்திரத்துக்குச் சிறிதும் ஒவ் 
வாது . இதைப் புகட்டுகிற மதமே வலிவற்றது ஆய் 
விடுகிறது . 

பண்டைக்காலத்தில் ஆனாலும் சரி , இக் 
காலத்தில் ஆனாலும் சரி , இத்தகைய மதபோதனை 
விவேகிகளுக்கு ஏற்புடையது ஆகாது , மனிதனிடத்து 
இருக்கிற சக்தியைப் பன்மடங்கு அதிகப்படுத்தி அது 
தங்கள் தெய்வத்திடத்து இருப்பதாக அச்சமயங்கள் 
புகட்டுகின்றன . அத்தகைய தெய்வத்துக்கு ஒரு சம 
யம் திடீரென்று மனதில் தோன் றியது ; உலகம் உண் 
டாகட்டும் என்றார் . சூனியத்திலிருந்து அது உடனே 
வந்துவிட்டது . இந்த உலகில் தெய்வம் அந்தர்யாமி 
யல்ல . இதற்கு அன்னியமாய் அவர் இருக்கிறார் . 
இத்தகைய போதனைகளை யெல்லாம் தத்துவஞானி 
ஒருவனால் ஏற்றுக்கொள்ள இயலாது . இரண்டு வித 
மான குறைகளினூடு இக்கொள்கையானது மனிதனைக் 
கொண்டு சேர்க்கிறது . 


ஈசுவரனுக்குக் கொடுக்கிற வர்ணனை அல்லது 
லக்ஷணம் பொருத்தமற்றதாகிறது . இதுவே முதல் 
குறைபாடு . இரண்டாவதாக இயற்கைக்கு இது 
தகுந்த விளக்கமாகாது . இத்தகைய மதபோதனை 
யானது காரணத்துக்கும் காரியத்துக்கும் எந்த வித 
மான தொடர்வும் காட்டுகிறதில்லை. சிருஷ்டிக்குக் 
காரண பூதமாயிருக்கிற தெய்வம் எங்கேயோ வசித் 
திருக்கிறது . அவரால் காரியப்படுத்தப்பட்ட இயற்கை 
நமக்குக் கண்கூடாகத் தென்படுகிறது . காரண காரிய 

வரும் இயற்கையை மனிதன் நெடுங்காலம் 


மாக 


I18 


அனுஷ்டான வேதாந்தம் 


யென்று 


ஆராய்ந்திருக்கிறான் . அதில் அவனுக்கு ஓர் உண்மை 
யும் பிடிபட்டிருக்கிறது . காரணத்துக்கு அன்னிய 
மாகக் காரியம் இல்லை . காரணமே புதியதொரு வடி 
வெடுத்துக் காரியம் என்னும் பெயர் பெறுகிறது 
நவீன பௌதிக விக்ஞானம் நாளுக்கு நாள் இவ் 
வுண்மையை நன்கு நிலைநாட்டி வருகிறது . சிற்றுயி 
ரானது படிப்படியாகப் பேருயிராக விரிவடைவது 
பரிணாமவாதம் . இந்தப் பரிணாமவாதத்தை உண்மை 
எல்லாரும் 

ஏற்றுக்கொள்கின்றனர் . 
காரணமே புதியதொரு வடிவெடுத்திருப்பது காரியம் 
- இது பரிணாமவாதத்தின் சூத்திரமாகும் . காரண 
மாயிருப்பது தன்னைச் சிறிது மாற்றியமைக்கிறது ; 
அது காரியமாகப் பரிணமித்துவிடுகிறது . சூன்யத்தி 
லிருந்து ஜகத் சிருஷ்டிக்கப்பட்டது என்னும் போதனை 
விக்ஞானியர் உலகில் நகைப்புக்குரியதாகும் . 

வேதாந்ததர்சனமானது இத்தகைய பரிசீலனை 
களைச் சமாளிக்க வல்லதா ? ஈசுவரனுக்குக் கொடுக்கிற 
லக்ஷணம் பொருத்தமானதாயிருக்கவேண்டும் . அத் 
தகைய ஈசுவரனுக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்வு 
காரண காரிய தத்துவத்துக்கு ஒத்ததாயிருக்கவேண் 
டும் . இந்த இரண்டு பரீக்ஷைகளை வேதாந்ததர்சனம் 
மீளுமானால் பிறகு பகுத்தறிவாளர்க்கு அது ஏற் 
புடைய மதமாகும் . யுக்திக்கும் அனுபவத்துக்கும் 
ஒத்தவைகளையே விவேகிகள் வேண்டுகின்றனர் . 
புரோஹிதர்களுடைய போதனைகளென்றும் , ஆலய 
அர்ச்சகர்களுடைய ஐதிகங்களென்றும் , சாஸ்திரங் 


அனுஷ்டான வேதாந்தம் 


119 


களின் சாசனங்களென்றும் ஏதேனும் கொள்கைகளை 
நவீன மனிதனுக்கு நாம் எடுத்து வழங்கினால் அவன் 
அவைகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயில்லை . பயங் 
கரமாகப் பருத்துக்கிடக்கும் அவநம்பிக்கையே அதன் 
விளைவு ஆகும் . இன்னும் ஒரு கூட்டத்தார் தெய்வ 
நம்பிக்கையுடையவர் போன்று வெளிவேஷம் போடு 
கின்றனர் . உள்ளூற அவர்களின் உள்ளத்திலே நாஸ் 
திகம் ஒன்றே பெருமிதமாகக் குடிகொண்டிருக்கிறது . 
மூன்றாம் கூட்டத்தார் ஒரு சாரார் உண்டு . மதம் 
என்றால் அருவருப்புடன் அவர்கள் அதைவிட்டுப் பின் 
வாங்குகின்றனர் . புரோஹிதத் தந்திரத்தைத் தவிர 
அதில் வேறு என்ன பொருள் உளது என்று அவர்கள் 
அதை அறவே நிராகரிக்கின்றனர் . 

சமய நெறி என்பது ஒரு விதமான தேசாசாரமாக 
வடிவெடுத்துவிட்டது . பண்டு ஒரு காலத்தில் நமது 
சமுதாயத்தில் பாரமார்த்திக மகத்துவம் ஒன்று இருந் 
தது . அதன் அடையாளம் ஏதோ சிறிது இன்றைக்கு 
எஞ்சி நிற்கிறது . சிறிதளவாவது மிஞ்சியிருக்கிற அந்த 
மகிமை அழிந்துபட்டுப் போகாதிருக்கட்டும் . ஆனால் 
பண்டைக்காலத்து மனிதனுக்கும் இக்காலத்து மனித 
னுக்கும் ஒரு பெரிய வேற்றுமை யுண்டு . பூர்வீக மனித 
னுக்கு சமய உணர்ச்சி இயல்பாக உண்டாயிருந்தது . 
பசுவினிடம் கன்றுக்குட்டி இயல்பாகப் பாய்ந்தோடு 
வதுபோன்று அவன் சமய நெறியைச் சார்ந்திருந்தான் , 
இக்காலத்து மனிதன் அதை அங்ஙனம் விரும்பி நாடு 
கிறதில்லை . இக்காலத்து மனிதன் பகுத்தறிவைக் 


120 


அனுஷ்டான வேதாந்தம் 


கையாண்டு பார்க்கிறான் . மதத்துக்கு அவ்வளவு 
பெரிய அவசியமில்லை யென்று அவன் ஓர் கிறான் . ஈசு 
வரன் மனிதனைக் காப்பாற்றுகிறார் என்னும் கருத்தும் , 
அவருடைய சிருஷ்டியைப்பற்றிய கருத்தும் , ஒவ்வொரு 
மதமும் தனக்குரிய தெய்வமே முழுமுதற்பொருள் 
என்னும் கருத்தும் இனிமேல் மக்களுக்கிடையில் 
செல்லமாட்டா . புத்தமதத்தின் பெயர் பெரிதும் நம் 
நாட்டைவிட்டுப் போய்விட்டது . ஆனால் புத்தமதம் 
புனிதமான நிலையில் இருந்தபோது , அது புகட்டிய 
உயர்ந்த கொள்கைகள் நம்நாட்டைவிட்டு ஒரு நாளும் 
போய்விடமாட்டா . ஈண்டு நாம் இயம்பிய இந்த 
மூன்று நம்பிக்கைகளையும் புத்தமதம் நிராகரிக்கிறது - 
அதாவது கடவுள் நம்மைக் காப்பாற்றுகிறார் , அவர் 
தமக்குத் தோன்றியபடி சிருஷ்டிக்கிறார் , ஒவ்வொரு 
மதமும் தன் தெய்வத்தையே பெரிய பொருளாகப் 
பேசுகிறது ஆகிய கொள்கைகளை அது ஏற்றுக்கொள் 
கிறதில்லை . பண்டைக்காலத்தில் புத்தமதம் மேலோங் 
கிப் போனதற்குக் காரணம் இத்தகைய ஆதரவற்ற 
கோட்பாடுகளை எதிர்த்ததேயாம் . அளவிடமுடியாத 
சக்தி இயற்கையின்கண் உண்டு . பிரபஞ்சத்தில் 
தேவையாயிருப்பவைகளை யெல்லாம் இயற்கையி 
னின்று பெறமுடியும் . இயற்கைக்கு அன்னியமாக 
ஏதேனும் பொருள் இருக்கிறது என்று வற்புறுத்த 
வேண்டிய அவசியமில்லை . ஆத்மா என்னும் பொருள் 
இருக்கிறது என்று இயம்புவதும் வீண் . இங்ஙனம் 
புத்தமதம் வாதித்து வந்தது . 


அனுஷ்டான வேதாந்தம் 


121 


தொன்றுதொட்டு வந்துள்ள மற்றொரு விவாதம் 
உண்டு . அது திரவியமும் குணமும் என்பதைப்பற்றிய 
தாகும் . இதைக் குறித்திருந்த பழைய குருட்டு 
நம்பிக்கையை இன்றைக்கும் சிற்சில இடங்களில் காண 
லாம். இடைக்காலத்தில் சிறப்பாக ஒரு விவாதம் 
நடைபெற்று வந்தது . குணங்கள் திரவியங்களைச் 
சார்ந்திருக்கின்றனவா என்பது ஒரு பெரிய கேள்வியா 
யிருந்து வந்தது . நீளம் , அகலம் , கனம் என்பனவாகிய 
குணங்கள் ஜடபதார்த்தமாகிய திரவியத்தைச் சார்ந் 
திருந்தனவா என்று விவாதித்தார்கள் . திரவியம் இல் 
லாதவிடத்து குணம் இருக்கிறதா , குணம் இல்லாத 
விடத்து திரவியம் இருக்கிறதா என்பது பெரிய 
பிரச்னையாயிற்று . இத்தகைய ஆராய்ச்சியினுள் புத்த 
மதம் தலையிடலாயிற்று . திரவியம் இருக்கிறது என்மறு 
வாதிப்பதற்கு இடமில்லை என்கிறது புத்தமதம் . 
இருப்பது குணம் ஒன்றுதான் .. குணத்துக்கு அப்பால் 
தோற்றத்தில் எதுவும் இல்லை . இதற்கு அக்ஞேய 
வாதம் என்று பெயர் . அதாவது முடிவான உண்மை 
எது என்பதை யாரும் அறிந்திலர் . இக்காலத்திய 
( Agnostics ) அக்ஞேயவாதிகளுடைய கொள்கையும் 
இதுவேயாம் . முடிவான நிலை இன்னதென்று யாரும் 
அறியவில்லை. உத்தேசமாக அவரவர்க்குத் தோன்றி 
யதைப் பகர்கின்றனர் என்கிறார்கள் அக்ஞேயவாதிகள் . 
இனி லோகாயதர்கள் (Materialists ) என்பார் ஒரு 
கூட்டம் உண்டு . யுக்தியில் அவர்கள் இன்னும் ஆழ்ந்து 
செல்லுகின்றனர் . நாம் பஞ்சேந்திரியங்களாலும் மன 


122 


அனுஷ்டான வேதாந்தம் 


• கிறது . 


தாலும் நுகர்கிற இப்பிரபஞ்சம் ஒன்று தான் உளது . 
இதற்கு அப்பால் வேறு ஒரு பொருளும் இல்லை என் 
பது அவர்களின் கோட்பாடு . 

இனி வேதாந்ததர்சனம் பகர்வது யாது என்று 
பார்ப்போம் . ஓயாது நிலை மாறி மாறி அமைந்து 
கொண்டிருக்கிற இப்பிரபஞ்சத்துக்கு நித்திய பரிணாம 
ஜகத் என்று பெயர் . அதை க்ஷரம் என்றும் அழைப்ப 
துண்டு . இதைத் தழுவியே மாறுபாடு அடையாத 
வேறு ஒரு பொருள் உளது . அது அக்ஷரம் எனப்படு 

க்ஷரம் , அக்ஷரம் ஆகிய இரண்டு மெய்ப் 
பொருள்கள் இருக்கின்றனவென்று ஒரு சாரார் கருது 
கின்றனர் . அவர்கள் கொண்டுள்ள இக்கொள்கைக்கு 
துவைத மதம் என்று பெயர் . ஒரு பொருளே க்ஷர 
மாகவும் அக்ஷரமாகவும் ஏக காலத்தில் இருக்கிறது 
என்பது இன்னொரு கொள்கை . இக்கோட்பாடு விசிஷ் 
டாத்வைதம் எனப்படும் . இறுதியாக வேதாந்த தர் 
சனத்தில் அத்வைதவாதம் என்பது ஒன்று உண்டு . 
இத்தனை விதமான கொள்கைகளையும் சரியாக சமரசப் 
படுத்துவது அத்வைத வேதாந்தம் ஒன்றே . மெய்ப் 
பொருளாக இருப்பது ஒன்றே . அதற்கு வியவஹாரிக 
ஸத் என்றும் பாரமார்த்திக ஸத் என்றும் இரண்டு 
நிலைகள் உண்டு . க்ஷரம் , அக்ஷரம் என்னும் இரண்டு 
பொருள்கள் இல்லை . யாண்டும் மாறாது மெய்ப்பொரு 
ளாயிருப்பது பாரமார்த்திக ஸத் அல்லது அக்ஷரம் . 
அதன்கண் க்ஷரம் அல்லது மாறுபாடு இருப்பது 
போன்று வெறுமனே தோன்றுகிறது . பரிணாமம் அத 


அனுஷ்டான வேதாந்தம் 


123 


னிடத்து இருப்பது போன்று அது காட்சி கொடுத்தா 
லும் உண்மையில் அது அபரிணாம வஸ்து . 

தேகம் , மனம் , ஆத்மா ஆகியவைகளை வெவ்வேறு 
வஸ்துக்களாக நாம் கருதி வருகிறோம் . வாஸ்தவத்தில் 
உள்ளது ஒரு வஸ்துவே . அது பல வஸ்துக்களாகக் 
காட்சிகொடுக்கிறது . இதற்கு அத்வைத வேதாந்திகள் 
சர்வசாதாரணமாகக் கொடுக்கும் உபமானம் ஒன்று 
உண்டு . ரஜ்ஜுவில் ஸர்ப்பம் , அதாவது கயிற்றில் 
பாம்பின் காட்சியை சான்றாக எடுத்து ஓதுகிறார்கள் . 
இருளை முன்னிட்டோ , அல்லது வேறு எக்காரணத் 
தாலோ சிலர் கயிற்றைப் பாம்பு என்று எண்ணி 
மயங்கிவிடுகின்றனர் . ஆனால் மனம் தெளியுங்காலை 
பாம்பு என்னும் பிராந்தி போய்விடுகிறது . கயிறு என் 
னும் உண்மை வெளியாகிறது . இந்த உதாரணத்தி 
னின்று நமக்குக்கிடைக்கும் கோட்பாடு ஒன்று உளது . 
ஸர்ப்பம் என்ற எண்ணம் மனதில் இருக்கும்போது 
கயிறு என்ற எண்ணம் போய்விடுகிறது . கயிறு என் 
னும் ஞானம் வரும்போது ஸர்ப்பம் என்னும் பிராந்தி 
அல்லது மயக்கம் அகன்றுவிடுகிறது . அதே பாங்கில் 
எப்பொழுது வியவஹாரிக ஸத் ஆகிய ஜகத் நமக்குத் 
தோன்றுகிறதோ அப்பொழுது பாரமார்த்திக ஸத் 
ஆகிய பிரம்மம் நமது அனுபூதியில் இல்லை . பாரமார்த் 
திக ஸத் ஆகிய அக்ஷர பிரம்மம் நமது காட்சிக்கு இலக் 
காகும்பொழுது வியவஹாரிக ஸத் ஆகிய பிரபஞ்சம் 
மறைந்துபோய்விடுகிறது. இப்பொழுது நமக்கு மற் 
றொரு விஷயம் நன்கு புலப்படுகிறது . பிரத்யக்ஷவாதி 


124 


அனுஷ்டான வேதாந்தம் 


( Realist ) என்பவன் ஒருவன் இருக்கின்றான் . பரோக்ஷ 
ஞானத்தில் புலனாகும் இப்பிரபஞ்சமே அவனுக்குப் 
போதுமானது ஆகின்றது . அதற்குமேல் விக்ஞான 
வாதி ( Idealist ) என்னும் மற்றொருவன் . இருக்கிறான் . 
அவன் அபரோக்ஷ ஞானத்தை நாடியவன் . இவ் இரு 
தரத்தாருடைய கொள்கைகளும் நமது ஆராய்ச்சிக்கு 
வந்துசேருகின்றன . வியவஹாரிக ஸத் ஆகிய பிரபஞ் 
சத்தை மாத்திரம் பிரத்யக்ஷவாதி பார்க்கிறான் . பார 
மார்த்திக ஸத் ஆகிய பரபிரம்மத்தை மாத்திரம் விக் 
ஞானவாதி காண்கிறான் . உண்மையாகவே அபரோக்ஷ 
ஞானத்தை அவன் அடையப்பெற்றவன் ஆக வேண் 
டும் . அத்தகையவன் பரிணாமங்களை யெல்லாம் கடந் 
தவன் ஆகின்றான் . மாயப்பிரபஞ்சம் , அதாவது மாறு 
பாடு நிறைந்த இயற்கையானது அவனுடைய காட்சி 
யில் இல்லாது ஒடுங்கிவிடுகிறது . ஜகத் முழுதும் 
மித்தை , பரிணாமம் என்று சொல்லுதற்கு ஒன்று 
மில்லை - இங்ஙனம் காட்டுதற்கு அபரோக்ஷ ஞானிக்கு 
அதிகாரம் உண்டு . இதற்குமாறாக பிரத்யக்ஷவாதியோ 
பரிணாமம் நிறைந்த ஜகத்தைமட்டும் காண்கிறான் . 
அக்ஷர பிரம்மம் 

அவனுடைய காட்சியில் இல்லை . 
ஆதலால் இப்பிரபஞ்சத்தை ஸத் சொரூபம் என்று 
அவன் சாதிக்கிறான் . 


இத்தகைய தத்துவ விசாரத்தின் விளைவு யாது ? 
வேறுபடும் சமயக்கருத்துக்களை சமரசப்படுத்துதற்கு 
சகுண பிரம்மம் அல்லது ஈசுவரனைப்பற்றிய கொள்கை 
போதாது என்பது வெளியாயிற்று . இன்னும் உயர்ந்த 


அனுஷ்டான வேதாந்தம் 

125 
கோட்பாடாகிய நிர்க்குண நிராகாரத்துக்குப் போவது 
அவசியமாகிறது. யுக்திக்கு ஒத்ததாகிய வேறு உபா 
யம் எதுவும் இல்லை . அப்படி உயர்ந்த நிலைக்குப் 
போவதால் சகுண பிரம்மத்தைப்பற்றிய கொள்கை 
அடிபட்டுப்போகிறது என்பதல்ல . 

சகுண பிரம்ம 
மாகிய ஈசுவரன் மெய்ப்பொருள் அல்ல என்று நாம் 
நிரூபிக்கப்போவதுமில்லை . பின்பு சகுண பிரம்மத்துக்கே 
தக்க விளக்கம் தருதற்கு நாம் நிர்க்குணபிரமத்தின்கண் 
சென்றாக வேண்டும் . கிரணங்கள் சூரியனில் அடங்கி 
யிருப்பது போன்று சகுண பிரம்மமானது நிர்க்குண 
பிரம்மத்தில் அடங்கியிருக்கிறது . நிர்க்குண பிரம்மத் 
திலே அனைத்தும் அடங்கிவிடுகின்றன . நிர்க்குண பிரம் 
மம் ஒன்றே அகண்டமாய் , அனந்தமாய் இருக்கக் 
கூடியது . சகுண சொரூபமோ வரையறைக்கு உட்பட் 
டது . ஆக, நிர்க்குண பிரம்மத்தின்கண்வைத்து சகுண 
பிரம்மம் ஆதரிக்கப்படுகிறதேயொழிய அது அழிவு 
அடைந்துவிடுவதில்லை . பலதடவைகளில் சந்தேகம் 
ஒன்று உதிப்பதுண்டு . அதாவது நிர்க்குண பிரம்ம 
உபாசனைக்குச் சென்றால் , சகுண ஈசுவர 

உபாசனை 
அழிந்துபோம் என்பது . அகண்டாகார விருத்தியில் 
செல்லும் மானுடன் ஒருவனுக்கு ஜீவ வியக்தி நசித் 
துப்போய்விடும் , அவன் காரியத்துக்கு உதவான் என் 
கின்ற ஐயம் எழுவதுண்டு . ஆனால் உண்மையில் 
வேதாந்த தர்சனத்தின் நோக்கம் 

மனிதனுடைய 
வியக்தியை சூனியமாக்கிவிடுவதல்ல ; அற்ப மனிதனைப் 
பெருமகன் ஆக்குவதே அதன் நோக்கமாகும் . இக் 


126 


அனுஷ்டான வேதாந்தம் 


கோட்பாட்டை விளக்குதற்குச் சான்று ஒன்று எடுத் 
துக்கொள்வோம் . அலையைக் கடலோடு இணைத்துப் 
பொருள்படுத்தினால் தான் அலைக்குப்பெருமையும் வலி 
வும் கிடைக்கும் . அங்ஙனம் ஜீவ வியக்தியைப் பரம் 
பொருளோடு சேர்த்துப் பொருள்படுத்தினால் அதற்கு 
ஆதரவு உண்டு . ஒரு துளி நீர் என்பது உண்மையில் 
கடலின் சொரூபமே . ஜீவாத்மன் என்பது உண்மை 
யில் பரமாத்மனே ; வியஷ்டி என்பது வாஸ்தவத்தில் 
சமஷ்டியே . ஜீவாத்மனைப் பரமாத்மாவிடத்திருந்து 
பிரித்தெடுக்க முயன்றால் அது பொருளற்றதாய்விடும் . 
அனைத்துடனும் ஒன்றுபட்டுள்ள ஆத்மா தன்னை 
அனைத்துக்கும் அன்னியமாக எண்ணுமாகில் அப் 
பொழுதே அது நிலைகுலைந்து போய்விடும் . பிரிந்திருந் 
தது என்பது எப்பொழுதும் கிடையாது . 

ஏற்கனவே எடுத்துக்கொண்ட இரண்டாவது 
கேள்வியைப்பற்றி மீண்டும் கொஞ்சம் ஆராய்வோம் . 
ஒரு பொருளுக்கு நாம் விளக்கம் தரும் பொழுது அந்த 
விளக்கமானது அப்பொருளின் சொரூபலக்ஷணமாக 
இருக்கவேண்டும் . அதாவது ஒவ்வொரு வஸ்துவுக்கும் 
விளக்கம் காரண காரியமாகவோ , அதன் இயல்புமய 
மாகவோ 

அதனிடத்திலேயே அடங்கியிருக்கிறது . 
புறத்தில் உள்ள எதும் அதற்கு விளக்கமாகாது . இக் 
கோட்பாடானது நமது கருத்தை இன்னும் உயர்ந்த 
நிலைக்கு எடுத்துச்செல்லுகிறது . அத்தகைய உயர்ந்த 
கருத்து நமக்கு விளங்காவிட்டாலும் அது உண்மைக்கு 
ஒத்தது என்பதை மட்டும் நாம் மறந்துவிடலாகாது . 


அனுஷ்டான வேதாந்தம் 


127 


அதற்குச் சான்று ஒன்று இப்பொழுது எடுத்துக்கொள் 
வோம் . நாம் யார் என்று நம்மையே விளக்க முயலு 
கிறோம் . நாம் உடல் அல்ல , உள்ளம் அல்ல , உணர்வு 
அல்ல , உயிர் அல்ல , சத்சித் ஆனந்த சொரூபம் நாம் . 
பிரம்ம சொரூபம் நாம் . இத்தகைய பெருநிலை எங் 
கிருந்தோ நமக்குவரமாகக் கிடைத்தது அன்று . நமது 
யதார்த்த நிலையே நமக்கு உண்மையான விளக்கம் 
ஆயிற்று . 

“ ஓ ஸ்வேதகேது , தத் துவம் அளி , என்பது 
வேதவாக்கு . நீயே அந்த நிர்க்குண பிரம்மம் . எக் 
கடவுளை நாடி நீ உலகெலாம் தேடியலைந்து திரிந் 
தாயோ , அக்கடவுள் சொரூபமாக நீ காலமெல்லாம் 
இருந்திருக்கிறாய் . கடவுள் சொரூபமாக நீ இருந்திருக் 
கிறாய் என்பதன் பொருள் உடல் , உள்ளம் , உயிர்மய 
மாகிய நீ யல்ல . இதற்கெல்லாம் மூலப்பொருளாக 
உன்னிடத்து இருப்பது எதுவோ அந்த நிர்க்குண பிரம் 
மம் நீ . உன்னுடைய நிஜ சொரூபம் சத் சித் ஆனந் 
தம் . இப்பொழுது நமக்கு அடையாளம் தெரிகிற 
மனிதன் , தோற்றத்தில் வந்துள்ள மனிதன் ஒரு 
வியக்தியாக வடிவெடுத்தவன் . இந்தத் தோற்றத் 
துக்கு அடிப்படையாயுள்ள மெய்ப்பொருள் நிர்க்குண 
பிரம்மம் . தங்கத்தின் மூலமாகத்தான் தங்க நகையை 
அறிகிறோம் . சர்க்கரையின் மூலமாகத்தான் சர்க்கரைப் 
பண்டத்தை யறிகிறோம் . அங்ஙனம் வியஷ்டியாகிய 
மனிதனை சமஷ்டியாகிய பிரம்மத்தின் மூலம் அறி 
கிறோம் . பிரம்மத்துக்கு . அன்னியமாக மனிதன் எப் 


128 


அனுஷ்டான வேதாந்தம் 


பொழுதும் இல்லை . பிரம்ம சொரூபமே மனிதனுடைய 
யதார்த்தநிலை . அவன் பிரம்மம் என்பதுதான் அவனைப் 
பற்றிய உண்மை . " 

நிர்க்குண பிரம்மத்தில் தான் சர்வமத சமரசம் 
காண முடியும் என்று நாம் பகர்கிறோம் . இது சம்பந்த 
மாகப் பல கேள்விகள் எழக்கூடும் . அவைகளுக்குத் 
தக்க விடை காண்பது நம் கடமையாகும் . கடினமான 
பிரச்னைகள் பல தோன்றும் . அவைகளைத் தீர்ப்பதற்கு 
முன்பு அத்வைத வேதாந்தத்தின் கோட்பாட்டைத் 
தெளிவுபட நாம் தெரிந்துகொள்ளவேண்டும் . உருவம் 
படைத்துள்ள நாம் ஒருவர்க்கொருவர் வேறுபட்டவர் 
களாகத் தென்படுகிறோம் . ஆனால் நம் அனைவர்க்கும் 
யதார்த்த சொரூபம் ஒன்றே . பிரம்மத்துக்கு அன்னிய 
மானது ஒன்றும் இல்லை . எவ்வளவுக்கெவ்வளவு 
நம்மை நாம் பிரம்ம சொரூபமாக எண்ணுகிறோமோ 
அவ்வளவுக்கவ்வளவு நமக்கு நலமே வாய்க்கும் . 
பூரணத்துக்கு அன்னியமாக நம்மை நாம் நினைக்கு 
மளவு நமக்குத் துன்பமே அதிகரிக்கும் . இந்த அத் 
வைத வஸ்துவினின்றே நாம் கடைப்பிடிக்கவேண்டிய 
சன்மார்க்கத்துக்கும் அடிப்படையான விளக்கம் 
கிடைக்கிறது. 

ஏன் நாம் நல்லொழுக்கத்தினின்று 
வழுவலாகாது என்னும் கேள்விக்கு வேறு எந்தக் 
கோட்பாட்டினின்றும் நமக்குத் தகுந்த விடை கிடைக் 
ஏன் 

நல்லொழுக்கமுடையவர்களாக 
இருக்கவேண்டும் என்னும் கேள்விக்குப் பலர் கொடுக் 
கின்ற விடை யாது ? நமக்குப் புறம்பாயுள்ள தேவதை , 


காது . 


நாம் 


அனுஷ்டான வேதாந்தம் 


129 


அல்லது தேவதைகளின் ஆணை அப்படிப் பிறந்திருக் 
கிறது என்று அன்னவர் இயம்புவார்கள் . விவேகிகள் 
இத்தகைய விடையை ஏற்றுக்கொள்ளமாட்டார்கள் . 
ஏனென்றால் அது தத்துவத்துக்கு முற்றிலும் ஒத்த 
தன்று . செய்யவேண்டுமென்று விதிக்கப்பட்டவை 
எவை விலக்கப்பட்டவை எவை என்று ஹிந்துக்கள் 
ஏராளமாக இயம்புவார்கள் . அவைகளுக்கெல்லாம் பிர 
மாணம் யாது என்று கேட்டால் அதெல்லாம்வேதத்தின் 
சாசனம் என்பார்கள் அவர்கள் . பின்பு கிறிஸ்துவன் 
ஒருவன் வேதத்தைப் பிரமாணமாக ஏற்றுக்கொள்ள 
ஆயத்தமாயில்லை . அதே உற்சாகத்துடன் கிறிஸ்த 
வர்கள் எதைச்செய்யவேண்டும் , எதைச் செய்யலா 
காது என்று எடுத்து ஓதுவார்கள் . அதற்கெல்லாம் 
பைபிள் என்னும் தங்கள் சாஸ்திரமே பிரமாணம் 
என்பார்கள் அவர்கள் . அந்த பைபிளைப் பிரமாண 
மாக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அதில் விதித்திருக் 
கும் கோட்பாடுகள் சாசனம் ஆகமாட்டா . இப்படி 
வேறுபடும் கோட்பாடுகளை யெல்லாம் தன்னகத்து 
அடக்கக்கூடிய பொதுக்கொள்கை யொன்று இருக்க 
வேண்டும் . உலகத்தைப் படைத்துக் காத்துவரும் 
கர்த்தாவாகிய ஒரு கடவுள்மீது நம்பிக்கை வைக்க 
லக்ஷக்கணக்கான மாந்தர் ஆயத்தமாயிருக்கின்றனர் 
என்பது உண்மை . அத்தகைய கடவுளை நம்பவோ 
வணங்கவோ 

தாங்கள் ஆயத்தமாயில்லை யென்று 
இயம்புகின்ற ஆயிரக்கணக்கான நுண்ணறிவாளரை 
உலகெங்கும் நாம் காணலாம் . சிருஷ்டிக்கப்பட்ட 

A. 9 


130 


அனுஷ்டான வேதாந்தம் 
உலகம் வேறு , சிருஷ்டித்த தெய்வம் வேறு என்னும் 
கோட்பாடு தங்கள் யுக்திக்கு ஒத்ததல்ல வென்று 
அவர்கள் அதை மறுத்தனர் . அதிலும் உயர்ந்தயுக்தி , 
இயற்கையின் நடைமுறைக்கு ஒத்த யுக்தி வேண்டு 
மென்று அன்னவர் விரும்பினர் . உயர்ந்த தத்துவ 
ஆராய்ச்சியைத் தன்னகத்து அமைக்க இயலாத 
குறுகிய சமயக் 

கோட்பாடுகளிடத்து அறிவாளர் 
அணுகவில்லை . அதன் விளைவாக விவேகிகள் பலர் 
சமய சம்பிரதாயங்களில் கட்டுப்படாதவர்களாகவே 
இருந்துவிட்டார்கள் . பகுத்தறிவு படைத்தவர் பலர் 
சமயத்தை விட்டு விலகியிருப்பதை ஏராளமாக இன் 
றைக்கு உலகெங்கும் காணலாம் . 

ஆராய்ச்சி மிகுந்தவர்களை சமயத்தின்கண்சேர்த்து 
வைப்பதற்கு சமயக்கோட்பாடுகள் பரந்து உயர்ந்த 
வைகளாக இருக்கவேண்டும் . சமயம் எதைப்புகட்டி 
னாலும் அது யுக்திக்கு முற்றிலும் பொருந்தியதாக 
இருக்கவேண்டும் . யுக்தி அல்லது பகுத்தறிவு வேறு , 
சமயக் கோட்பாடு வேறு என்று யாராவது பகர்வா 
ரானால் அவருடைய கொள்கை ஆதரவற்றதாகிவிடும் . 
சமயங்கள் பல இருக்கின்றன . அவைகள் ஒன்றோடு 
ஒன்று மாறுபடுமானால் பின்பு யுக்தி என்னும் அள 
வையைக் கொண்டுதான் அவைகளை ஆராயவேண்டிய 
தாகும் . பயங்கரமான ஏதேனும் ஒரு கொள்கையை 
ஏதாவது ஒரு மதம் புகட்டத் துணிந்துவிடலாம் . 
தங்கள் மதத்தைச் சேராதாரை அடியோடு கொல்லு 
தற்குச் சில மதங்கள். இடங்கொடுக்கின்றன . தங்கள் 


அனுஷ்டான வேதாந்தம் 

131 
மதத்தைச் சேராதவர்களெல்லாம் நாஸ்திகர்கள் என் 
பது அவர்களின் கொள்கை . அத்தகையவர்களைத் 
தீயில் வாட்டவும் வாளால் வெட்டவும் வேண்டுமாம் . 
அப்படிக் கொல்லுவது தப்பு என்று மதவெறி பிடித்த 
ஒருவனுக்குச் சொன்னால் அவன் அதை ஏற்றுக் 
கொள்ளமாட்டான் , " எங்கள் சாஸ்திரம் அப்படிக் 
கொல்லும்படி புகட்டியிருக்கிறது. அதுதான் சரி . 
உங்களுக்கு ஒன்றும் தெரியாது , என்று மதவெறி 
பிடித்த ஒருவன் மறுமொழி கூறுவான் . 

மகம்மதிய சாஸ்திரமாகிய குர்ஆனைவிடப் பழை 
யது பைபிள் என்று கிறிஸ்துவன் ஒருவன் தனது சாஸ் 
திரத்தை சிலாகித்துக் கூறுவான் . பைபிளைவிடப் பழை 
யது எனது தம்மபதம் என்னும் நூல் என்று பெளத் 
தன் ஒருவன் பகர்வான் . பிறகு ஹிந்து ஒருவன் முன் 
வந்து தனது வேதங்களைவிடப் பழைய சாஸ்திரம் உல 
கில் கிடையாது என்பான் . ஆகவே ஒன்றோடு ஒன்று 
சம்பந்தப்படாத சாஸ்திரப்பிரமாணம் கூறுதலில்பயன் 
இல்லை . ஒன்றுக்கொன்று விருத்தமாயிருப்பவைகளுள் 
எதை அளவையாக எடுத்துக்கொள்வது ? மலையின் மீதி 
ருந்து ஏசுநாதர் புகட்டிய நல்லுபதேசங்களைக் கிறிஸ் 
துவன் ஒருவன் மெச்சுவான் , குர்ஆன் என்னும் சாஸ் 
திரத்தில் உள்ள நீதிநெறிகளைப் பாருங்கள் என்று 
மகமதியன் ஒருவன் மொழிவான் . உயர்வை நாடிப் 
போராடுகிற நூல்களுக்கிடையில் மத்திய நிலையில் 
இருக்கத்தகுந்தது எது , என்னும் கேள்வி எழுகிறது . 
மாறுபடும் கருத்துடைய நூல்களிலிருந்து எல்லார்க் 


132 


அனுஷ்டான வேதாந்தம் 


கும் பொதுவாயுள்ள பிரமாணத்தைப்பெற இயலாது . 
இனி சாஸ்திரங்களைவிட உயர்ந்த பிரமாணம் ஏதாவது 
உண்டா என்னும் கேள்வி எழக்கூடும் . யுக்தி ஒன்று 
தான் எல்லார்க்கும் பொதுவான பிரமாணமாகும் . 
பகுத்தறிவு அல்லாது வேறு என்ன எல்லார்க்கும் 
பொதுவாயிருக்கிறது ? யுக்தி அல்லது பகுத்தறிவு 
அவ்வளவு வல்லமை வாய்ந்ததல்ல என்று கருதுபவர் 
இருக்கின்றனர் . மெய்ப்பொருளை அடைவதற்கு அது 
எப்பொழுதுமே உபாயமாவதில்லை . பல தடவைகளில் 
யுக்தியும் வழி தவறிப் போய்விடுகிறது . ஆகவே 
ஆலயங்களுக்கு அதிபதிகளாயிருக்கும் குருமார்களை 
அடிபணிந்து நடக்கவேண்டுமென்று பலர் பகர்கின் 
றனர் . குலகுருக்கள் , கோயில் குருக்கள் , சமய குருக் 
கள் ஆகியவர்களின் ஆணைகளைப் பிரமாணமாக 
எடுத்துக்கொள்வதுதான் முறை என்பது அவர்களின் 
அபிப்பிராயமாகும் . இப்படி முடிவு கட்டுவதும் 
சரியல்ல . மெய்ப்பொருளை ஓர்தற்குப் பகுத்தறிவுக்கு 
வலிவில்லை யென்றால் புரோஹிதர் கூட்டத்துக்கு 
மட்டும் எப்படி வலிவு வந்துவிடும் ? புரோஹிதர்களை 
நம்புவதைவிடப் பகுத்தறிவை நம்புவது மேலானது 
என்றே தீர்மானிக்கலாம் . நடக்கக் கற்கும் குழந்தை 
பல தடவைகளில் கீழே விழுந்துவிடுவது போன்று 
யுக்தியானது வழி தவறிப்போய்விட்டாலும் , கடைசி 
யாக உண்மையின்கண் கொண்டு சேர்த்துவிடும். புரோ 
ஹிதர்களும் கோயில் குருக்களும் சாதகனை உண்மை 
யினிடம் கொண்டு சேர்ப்பார்கள் என்று உறுதி கூறு 
தற்கு இடமில்லை . 


அனுஷ்டான வேதாந்தம் 


133 


ஒருவன் 


ஆகவே யுக்தியை நாம் நன்கு கடைப்பிடிக்க 
வேண்டும். பகுத்தறிவைக் கையாண்டு கொண்டிருப் 
பதற்கிடையில் மெய்ப்பொருளைப்பற்றி இன்னும் 
ஒருவிதமான முடிவுக்கும் வராதிருக்கும் மக்களை 
ஆங்காங்குக் காணலாம் . அவர்களிடத்திலும் நாம் 
பூரண அனுதாபம் காட்டவேண்டும் . பகுத்தறிவைப் 
பயன்படுத்தி 

நாஸ்திகனாய்விடுவானாகில் 
அதில் குற்றமில்லை. ஏனென்றால் அவன் தனது சொந்த 
அறிவையே சார்ந்திருக்கிறான் . யாரோ சொல்லக் 
கேட்டு முப்பத்து முக்கோடி தேவர்கள் மீது நம்பிக்கை 
வைப்பதைவிட தன் சுய அறிவைப் பின்பற்றி 
ஒருவன் நாஸ்திகனாய்விடுவது மேலானது . ஏனென் 
றால் அத்தகைய மனிதன் பெயரளவில் நாஸ்திகன் 
என்றாலும் அவன் தனது அறிவை நம்பி யிருக்கிறான் . 
கோடிக்கணக்கான தேவர்களை நம்புபவனோ தனது 
சொந்த அறிவை நம்பாது போய்விடுகிறான் . அறிவு 
வளர்ச்சி , ஆத்ம போதம் , அனுபூதி ஆகியவைகளையே 
நாம் வேண்டுகிறோம் . வெறும் கொள்கைகளும் 
கோட்பாடுகளும் மனிதனை மேலோன் ஆக்கியது கிடை 
யவே கிடையாது . நூல்களை ஏராளமாகக் கற்பதால் 
மனிதன் பண்பட்டுப் புனிதவான் ஆய்விடமாட்டான் . 
ஆத்மானுபூதியிலேயே ஆற்றல்கள் அனைத்தும் அடங்கி 
யிருக்கின்றன . ஆத்மானுபூதி சாஸ்திரத்தில் இல்லை . 
மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறது . சிந்தித்துப் 
பார்ப்பவனுக்கே சுவானுபூதி வருகிறது . சிந்தித்துப் 
பார்க்க மாந்தர் கற்றுக்கொள்ளட்டும் . மண்ணாங்கட்டி 


134 


அனுஷ்டான வேதாந்தம் 


ஒன்றுக்கு எண்ணிப்பார்க்க இயலுகிறதில்லை . பின்பு 
அது காலமெல்லாம் மண்ணாங்கட்டியாகவே இருக் 
கிறது . சிந்தனா சக்தி படைத்திருப்பதே மனிதனுடைய 
தனிமஹிமையாகும். எண்ணிப்பார்ப்பதுமானுடனுக்கு 
அமைந்துள்ள இயல்பு . சிந்தித்துப் பார்ப்பதாலேயே 
மனிதன் விலங்குகளினின்று வேறுபடுகிறான் . முறை 
யாகச் சிந்திப்பதற்கு யுக்தி என்று பெயர் . யுக்தி ஒன் 
றையே மனிதன் முக்கியமாகப் பின்பற்ற வேண்டும் . 
பிறர் சொற்கேட்டு மத நம்பிக்கை கொள்ளுதலில் 
கேடுகள் பல கிளம்பி வந்து விடுகின்றன . சாஸ்திரப் 
பிரமாணம் என்பதை நம் நாட்டில் நாம் மிகைப்படக் 
கையாண்டுவிட்டோம் . அதை ஓரளவு மட்டுப்படுத்தி 
விட்டு , யுக்திப் பிரமாணத்தில் கருத்தைச் செலுத்த 
வேண்டும் . 


சுருதிப் பிரமாணம் அல்லது வேதத்தை மேற்கோ 
ளாகக்கொள்ளும் பாங்கு நம் நாட்டில் எவ்வளவு தூரம் 
வேர் ஊன்றிக்கிடக்கிறது என்பதைச் சிறிது ஆராய்ந்து 
பார்ப்போம் . பிரபஞ்சம் வேதத்திலிருந்து வந்தது 
என்பது நம் தேசத்து மக்களின் நம்பிக்கையாகும் . பசு 
என்னும் பிராணி உலகில் இருக்கிறது என்று உனக்கு 
எப்படித் தெரியும் ? கோ - பசு என்னும் சொல் வேதத் 
தில் வந்திருப்பதால் அத்தகைய பிராணி ஒன்று இருக் 
கிறது என்று நம்பியாக வேண்டும் . புறவுலகில் மனி 
தன் இருக்கிறான் என்று உனக்கு எப்படித் தெரியும் ? 
மனுஷன் என் னும் சொல் வேதத்தில் இருப்பதால் 
அதை நம்புகிறோம் . வேதத்தில் அதைப் பற்றிச் சொல் 


அனுஷ்டான வேதாந்தம் 

135 
லாதிருந்தால் வெளியுலகில் மனிதனும் இருந்திருக்க 
முடியாது . வேதத்தில் விசுவாசம் வைப்பவர் கூற்று 
இத்தகையது. வேத வாக்குக்கு அத்தகைய அளவு 
கடந்த மதிப்பு / மற்ற நூல்களை மேற்போக்காகப் 
படிப்பது போன்று அதைப் படிப்பதில்லை. அதை 
முறையாக அத்யயனம் செய்தாக வேண்டும் . தெள்ளி 
யெடுத்த புத்திமான்கள் தங்கள் ஆயுள் முழுதையும் 
அதற்கே ஒப்படைத்திருக்கிறார்கள் , நியாய சாஸ்திரத் 
துக்கு ஒத்த நுண்ணிய கோட்பாடுகள் பலவற்றை 
அவர்கள் அதைச் சுற்றிலும் நெய்தமைத்திருக்கின்ற 
னர் . தங்கள் கொள்கைகளுக்கு ஒப்ப அவர்கள் வேண் 
டியவாறு வாதம் செய்திருக்கின்றனர் . அவை யாவும் 
சாஸ்திரங்களாக அமைந்து கிடக்கின்றன. இத்தகைய 
தர்சனங்களை உருவாக்குதற்குப் பல்லாயிரம் ஆண்டுக 
ளாகப் பல்லாயிரம் பேரறிஞர் தங்கள் ஜீவிதத்தையே 
ஒப்படைத்து வைத்திருந்தனர் . சுருதிப் பிரமாணத் 
துக்கு அவ்வளவு பெரிய ஆதிக்கம் வந்துள்ளது . 
னின்று கிளம்பிய ஆபத்துக்களும் பல இருக்கின்றன . 
சாஸ்திரப் பிரமாணத்தைச் சார்ந்திருக்குமளவு சுய 
அறிவு வளர்ச்சிக்குத் தடையுண்டாகிறது . அதற் 
கேற்றவாறு மானுட வர்க்கத்தின் வளர்ச்சியே குன்றிப் 
போய்விடுகிறது . ஆனால் சமுதாயத்தின் வளர்ச்சியைத் 
தான் வாஸ்தவத்தில் நாம் வேண்டுகிறோம் . நிலவுலகில் 
உள்ள நமது வாழ்வு நிலையற்றது என்பது உண்மை . 
அந்த நிலையற்ற வாழ்வுக்கும் பயன்படுகின்றவை 
களையே நாம் நாடுதல் வேண்டும் . வெறும் வாய்ப்பேச் 


136 

அனுஷ்டான வேதாந்தம் 
சாக முடிந்துவிடுபவைகள் நமக்கு வேண்டாம் . நானா 
விதங்களில் வளர்ச்சியடைவதே வாழ்வின் நோக்கம் . 

அத்வைத வேதாந்த மதத்தின் தனிச்சிறப்பு 
ஒன்று உண்டு . நாம் அறிந்துள்ள சமயக் கொள்கை 
கள் அனைத்திலும் அது ஒன்றே யுக்திக்கு முற்றிலும் 
பொருத்தமானதாகும் . கடவுளைப்பற்றிய மற்றகொள் 
கைகள் யாவும் அரைகுறையானவைகள் . அக்கோட் 
பாடுகள் பகுத்தறிவுக்கு முற்றிலும் ஒத்தவைகள் 
ஆகா . மற்ற மதங்கள் புகட்டுகின்ற உபாசனா மூர்த்தி 
கள் , உபாசனா முறைகள் , சாதன வகைகள் ஆகிய 
யாவும் ஆத்ம வளர்ச்சிக்கு வேண்டப்படுகின்றன 
வென்று அவை யாவையும் அத்வைத மதம் ஏற்றுக் 
கொள்கிறது . பிறகு அதற்கு அப்பாலும் அது ஆத்ம 
சாதகனை எடுத்துச்செல்ல வல்லது. தத்துவ தர்சனத் 
துக்கு ஒவ்வொரு கொள்கையும் எவ்வளவு தூரம் பயன் 
படக்கூடியது என்று வகைப்படுத்தி அவை யாவையும் 
சமரச நோக்கத்துடன் ஏற்றுக்கொள்வது அத்வைத 
வேதாந்தத்தின் மகிமையேயாம் . அதிகாரி பேதத்தை 
முன்னிட்டு அவை யாவும் வேண்டப்படுகின்றன . ஆண் 
டான் அடிமை யுணர்ச்சி அத்வைத வேதாந்தத்துக்கு 
ஒவ்வாது என்று சிலர் ஆ க்ஷேபம் செய்கின்றனர் . 
ஆனால் அத்தகைய கொள்கையானது எத்தனை பேருக்கு 
ஆறுதல் அளிக்கிறது என்பதை மறந்துவிடலாகாது . 
மன துக்கு ஆறுதல் அளிக்கின்ற மதத்தை அவர்கள் 
வேண்டுகின்றனர் . அவர்களுக்கு அது முற்றிலும் 
தேவையாயிருக்கிறது . முடிவான உண்மை என்னும் 


அனுஷ்டான வேதாந்தம் 


137 


ஞான சூரியனை எல்லாரும் நேரில் பார்க்க முடியாது ; 
பார்க்கக் கண் கூசும் . பின்பு அவ்வுண்மைக்கு ஏற்ப 
அனுஷ்டிப்பது அதைவிடக் கடினமானது . ஆக 
அனுஷ்டிப்பதற்குச் சுலபமான தும் மனிதனுக்கு ஆறு 
தல் அளிப்பதுமாகிய மதம் சமுதாயத்தில் இருப்பது 
முற்றிலும் அவசியமாகிறது . பலர் முன்னேற்றமடை 
தற்கு அத்தகைய மதம் உதவி புரிகிறது . அறிவுத் 
துறையிலே கீழான நிலையிலே பலர் இருக்கின்றனர் . 
படிப்படியாகப் பயிற்சி கொடுத்து அவர்களை மேல் 
நிலைக்குக் கொண்டு வருதற்கு ஏற்ற எளிய சாதன 
வகைகளை வழங்கவேண்டும் . கடவுள் இப்பொழுது 
சயனித்திருக்கின்றார் , இப்பொழுது திருப்பள்ளி 
யெழுச்சியாகிறது, இப்பொழுது நீராடுகிறார் , இப் 
பொழுது ஆடை ஆபரணங்களை அணிந்து கொள்கிறார் , 
இப்பொழுது உண்கிறார் , இப்பொழுது நமக்குத் தரி 
சனம் கொடுக்கிறார் என்ற பூஜா முறைகளெல்லாம் 
பலருக்குத் தேவையாயிருக்கின்றன . அவைகளை யெல் 
லாம் முற்றிலும் கடைப்பிடித்தாக வேண்டும் . உயர்ந்த 
வேதாந்தக் கோட்பாடுகளைக் கிரகிக்க எல்லாரும் ஆயத் 
தமாயில்லை . மனிதத் தன்மையோடு கூடிய தெய்வந் 
தான் அவர்களுக்குப் பிடிபடுகிறது . அதற்கேற்ற சின் 
னங்களும் வழிபாடுகளும் அவர்களுக்கு இருந்தே ஆக 
வேண்டும் . ஆனால் தத்துவ விசாரம் செய்கின்ற விவே 
கிகள் நிர்க்குண பிரம்மத்தின் கோட்பாட்டை அறிந் 
தாக வேண்டும் . நிர்க்குண பிரம்ம உபாசனையை ஆதா 
ரமாகக் கொண்டுதான் ஏனைய எளிய உபாசனை முறை 


138 


அனுஷ்டான வேதாந்தம் 


களை யெல்லாம் நாம் சமரசப்படுத்தி அவைகளுக்கு 
விளக்கம் தரமுடியும் . சான்று ஒன்று எடுத்துக்கொள் 
வோம் . சகுண பிரம்ம உபாசனையின் ஆரம்பதசையில் 
இருப்பது காளிகாதேவியின் வழிபாடு . ஸ்ரீ ராம 
கிருஷ்ண பரமஹம்ஸரின் குரு ஆகிய தோதாபுரி அவர் 
கள் நிர்க்குண பிரம்ம உபாசனையிலேயே ஊறியிருந்த 
வர் . மாயா சக்தியை வணங்குவது எதற்காகவென்று 
அவர் அதை ஏளனம் பண்ணவும் துணிந்தார் . தோதா 
புரி போன்ற ஞானிக்கு சகுண பிரம்ம உபாசனை 
தேவையில்லை . ஆனால் அது யாருக்குமே தேவையில்லை 
யென்று முடிவுகட்டிவிடலாகாது . பக்தன் ஒருவ 
னுக்கு பராசக்தி அன்னையாகவும் ஆதரிப்பவளாகவும் 
துயரத்தைத் துடைத்து ஆறுதல் அளிப்பவளாகவும் 
இருக்கிறாள் என்பதை ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்ஸர் 
தமது குருவுக்கே காட்டிக்கொடுத்திருக்கிறார் . குரு , 
சிஷ்யர் ஆகிய இருவர் கோட்பாடுகளையும் பிரமாண 
மாக வைத்துக்கொண்டு நாம் அறிந்துகொள்ள வேண் 
டிய உண்மையொன்று உண்டு . மெய்ப்பொருளைப் 
பற்றிய முடிவான கூற்று நிர்க்குண பிரம்மம் என்பது . 

மனம் மொழிக்கு அப்பாற்பட்டது . தூய , 
தெளிந்த அந்தக்கரணத்தின் வாயிலாக அது ஒளிருங் 
கால் அது சகுண பிரம்மம் , அல்லது ஈசுவரன் , அல்லது 
அன்னை பராசக்தி எனப்படுகிறது . நம்மைக் காத்தரு 
ளும் தெய்வமென்று அதற்கு அடைமொழிகளை வேண் 
டியவாறு வழங்கலாம் . பின்பு இந்திரியங்களுக்கு விஷய 
மாகும் இப்பிரபஞ்சமும் அதே பரம்பொருள் தான் . 


அனுஷ்டான வேதாந்தம் 


139 


அதற்கு அன்னியமாக இது வேறு ஒன்று மல்ல . இவ் 
வுண்மையை இன்னொரு பாங்கில் பகர்வோம் . உள்ளது 
ஒன்று பஞ்சேந்திரியங்கள் வாயிலாகப் பார்க்குங்கால் 
அது பிரபஞ்சமாகக் காட்சி கொடுக்கிறது . தூய அந் 
தக்கரணங்கொண்டு காண்பவர்க்கு அது காத்தருளும் 
ஈசுவரன் . அல்லது சகுண பிரம்மம் . தூய கருவி கர 
ணங்கள் ஒடுங்கியவிடத்து அது சுத்த சைதன்யம் 
அல்லது நிர்க்குண பிரம்மம் . திறந்து வைத்துள்ள 
புஸ்தகம்போன்று அந்த ஒரு பொருள் எப்பொழுதும் 
இருக்கிறது . அவரவர் அடைந்துள்ள பரிபாகத்துக்கு 
ஏற்றவாறு நாம் பரம்பொருள் என்னும் அப்புஸ்தகத் 
தைப் படித்து வருகிறோம் . உயிர் ஓவியமாயுள்ள அப் 
புஸ்தகத்தை ஒவ்வொருவனும் தனக்குத் தானே படித் 
தாகவேண்டும் . 

ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவு ஒவ்வொரு பாங் 
குடையது எனினும் , எல்லார் அறிவுக்கும் பொதுவான 
தன்மையும் ஒன்று உளது . அறிவில் பொதுவான 
தன்மை இருப்பதனால்தான் மானுடர் எல்லார்க்கும் 
சில பொருள்கள் ஒரே விதத்தில் விளங்குகின்றன . ஒரு 
நாற்காலியைப் பார்க்கும் இருவர்க்கு அது நாற்காலியா 
கவே விளங்குகிறது . ஐம்பொறிகளைக்கொண்டு உல 
கைப் புலப்படுத்துகின்றவர்களுக்கு வரும் அனுபவம் 
ஒன்றே என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது . ஐம் 
பொறிகளுக்குமேல் ஆறாவது பொறியொன்று உடைய 
மனிதன் ஒருவன் வருகிறான் என்று வைத்துக்கொள் 
வோம் . அத்தகைய மனிதனுக்குப் புலனாவது நாற்காலி 


140 


அனுஷ்டான வேதாந்தம் 


யல்ல , அவன் காட்சியில் அது வேறு ஏதோ ஒன்றாக 
இருக்கும் . ஒரு பொறி அல்லது ஓர் அறிவு உடைய 
வைகளுக்கெல்லாம் ஒரேவிதக் காட்சி ; இரண்டு பொறி 
அல்லது ஈரறிவு உடையவைகளுக்கெல்லாம் ஒரேவிதக் 
காட்சி . இங்ஙனம் கருவி கரணங்களுக்கு ஏற்றவாறு 
காட்சியானது மாறிமாறி அமைந்து கொண்டு போகிறது . 
ஒரே விதமாகக் கருவி கரணங்கள் உடைத்திருப்பவர் 
எல்லார்க்கும் ஒரேவிதமான காட்சிகிடைக்கும் என்பது 
வெளிப்படை . கருவி கரணங்களில் உண்டாகிற மாறு 
பாட்டுக்கு ஏற்ப அந்த ஒரே பொருள் பிரபஞ்சமாகத் 
தென்படுகிறது ; ஆளும் ஈசுவரனாகத் தென்படுகிறது ; 
அல்லது நிர்க்குண பிரம்மமாகத் தென்படுகிறது . யார் 
யார் எத்தகையகண்கொண்டு பார்க்கின்றனரோ அதற் 
கேற்ற காட்சி கிட்டுகிறது . பிரபஞ்சமாகத் தென்படும் 
வைகள் யாவும்கருவி கரணங்களின் அளவையில் அடங் 
கியவைகளாம் . நாம் காண்பது உணர்வது எண்ணுவது 
எல்லாம் நுகர்ச்சி என்னும் அளவைக்கு உட்பட்டவை 
களாம் . நமது அந்தக்கரணத்துக்கு விஷயமாகும் 
சகுண பிரம்மமும் மாயாசகிதம் அல்லது பிரபஞ்ச 
சொரூபமானதாம் . நிமித்தம் அல்லது காரண காரியம் 
என்னும் கோட்பாடே மாயா காரியங்களாகும் . அதா 
வது பிரபஞ்சத்தின் செயல்களாம் . இனி உலகத்துக் 
குக் காரணமாயுள்ள சகுண பிரம்மமும் அளவையில் 
அடங்கிய பொருளாகிறது . அதன் மாயா காரியங்களை 
ஒதுக்கிவிட்டால் அது நிர்க்குண பிரம்மமே . நமது 
அறிவு என்னும் அந்தக்கரணத்தின் மூலம் நுகர்ந்தால் 


அனுஷ்டான வேதாந்தம் 


141 


அது பிரபஞ்சம் . கருவி கரணங்களை ஒதுக்கிவிட்டு அது 
தன்னில் தானாயிருக்கும்போது அது நிர்க்குண பிரம் 
மம் . மாயா காரியமாகத் தென்படுகிற பிரபஞ்சத்துக்கு 
அதிஷ்டானமாய் இருக்கும் மூலப்பொருள் எதோ அது 
நித்தியமாயுள்ள நிர்க்குண பிரம்மமாம் . அப்பொரு 
ளுக்கு நாம ரூபங்களை வழங்குவது நமது அந்தக்கர 
ணத்தின் செயல்களாகும் . இந்த நாற்காலிக்கு ஆதி 
மூலமாயுள்ள வஸ்து யாண்டும் இருந்தபடி இருக்கிறது . 
அதற்கு நாமத்தையும் ரூபத்தையும் கற்பிப்பது கர 
ணங்களின் செயல் என்று அறிக . 

சலனம் அல்லது அசைவு என்பதை உதாரணமாக 
எடுத்துக் கொள்வோம் . ஜகத்துக்குச் சலனம் இன்றி 
யமையாதது என்பது வெளிப்படை . ஆனால் அகண்ட 
வஸ்துவினிடத்து அசைவு இருக்கிறது என்று சொல்ல 
லாகாது . அண்டத்தின்கண் உள்ள ஒவ்வொரு சிறு 
துண்டும் , ஒவ்வோர் அணுவும் இடையறாது அசைந்து 
கொண்டும் , மாறி மாறி அமைந்துகொண்டும் இருக் 
கிறது . ஆனால் சமஷ்டியாயிருக்கும் நிறை பொருளின் 
கண் எவ்விதமான மாறுதலும் கிடையாது . ஏனென் 
றால் வியவஹாரிக நிலையில் , அதாவது ஒன்றோடு ஒன்று 
இணக்கம் வைக்கும் பல பொருள்கள் உள்ள நிலையில் 
சலனத்துக்கு இடமுண்டு . மாறுபாடும் ஆங்கு ஏற்பட்டுக் 
கொண்டிருக்கும் . எது இயங்குகிறதோ அது இயற்கை . 
இயங்குகின்ற யாவும் வியவஹாரிக ஸத் எனப்படும் . 
அசையாத பொருள் ஒன்றோடு சீர்தூக்கியே அசையும் 
தன்மையுடையது என்று மற்றொரு பொருளைப்பற்றிப் 


142 


அனுஷ்டான வேதாந்தம் 


பகர்கிறோம் . ஆகவே அசைவை அறிந்துகொள்ள 
இரண்டு வஸ்துக்கள் வேண்டும் . அனைத்தையும் ஒன் 
றாகத்திரட்டி ஒரே சமஷ்டியாய் எடுத்துக்கொள்ளு 
மிடத்து அசைவுக்கு இடமில்லை . அது அசைகிறது 
என்று எதனுடன் சீர்தூக்கி இயம்புவது ? ஆக 
அகண்ட வஸ்துவானது நிர்விகாரமானது ; எவ்வித 

தே 
மான மாறுபாடும் அதன்கண் நிகழ்வதில்லை . பூரணமே 
அகண்ட வஸ்துவாம் . கடலினுள் அலையிருப்பது 
போன்று அகண்டத்தினுள் கண்டம் அல்லது வியவ 
ஹாரிக ஸத் என்பது உண்டு . அதனுள் அசைவும் 
இருக்கிறது . ஒவ்வோர் அணுவும் பரமாணுவும் அத 
னுள் ஓயாது இயங்கிக்கொண்டும் விகாரம் அடைந்து 
கொண்டும் இருக்கிறது . ஏககாலத்தில் அது அசலமா 
கவும் சலனமுடையதாகவும் இருக்கிறது ; பாரமார்த்திக 
ஸத்தாகவும் வியவஹாரிக ஸத்தாகவும் இருக்கிறது ; 
நிர்க்குண பிரம்மமாகவும் சகுண பிரம்மமாகவும் இருக் 
கிறது . ஜகத் என்றால் என்ன , அசைவு அல்லது சலனம் 
என்றால் என்ன , ஈசுவரன் என்றால் என்ன , ஆகிய கேள் 
விகளுக்கு இப்பொழுது எளிதில் விடை கொடுக்கலாம் . 
" தத் துவம் அஸி ” என்னும் மஹாவாக்கியத்துக்கும் 
இப்பொழுது விளக்கம் கிடைக்கிறது . இங்ஙனம் நிர்க் 
குண பிரம்மம் சகுண பிரம்மத்தை ஒழித்து விடுகிற 
தில்லை என்பது விளங்குகிறது . பாரமார்த்திக ஸத் 
ஆனது வியவஹாரிக ஸத்தைக் குலைத்து விடுவதில்லை . 
யுக்தி பூர்வமாக அது வியவஹாரிக ஸத்துக்குப் பூரண 
விளக்கமும் ஆதரவும் கொடுக்கிறது . அதனிடத்துப் 


அனுஷ்டான வேதாந்தம் 

143 
பேரன்பு வைப்பதற்கும் அது பூரண அனுமதி கொடுக் 
கிறது . நிர்க்குண பிரம்மமே சகுண பிரம்மமாகவும் பிர 
பஞ்சத்திலுள்ள யாவுமாகவும் காட்சி கொடுக்கிறது. 
கரணங்களின் துணைகொண்டு காணுங்கால் அது சகுண 
பிரம்மமாகவும் பிரபஞ்சமாகவும் தோன்றுகிறது . 
நமது கருவி கரணங்களை ஒழித்துவிட வேண்டும் . நமது 
ஜீவபோதம் அழிந்துபட்டுப் போகவேண்டும் . அப் 
பொழுது நாம் அப்பெரிய பொருள் ஆய்விடுகிறோம் . 
" தத் துவம் அளி " என்பதன் பொருள் அதுவேயாம் . 
நிர்குண நிராகார பிரம்மமே நமது யதார்த்த சொரூபம் . 
அதை நாம் அறிந்திருத்தல் வேண்டும் . 

சமுத்திர ஜலம் ஆவியாக வெளியில் வந்து ஒரு 
குறுகிய வடிவத்தைத் தனக்கு உண்டுபண்ணிக்கொள் 
கிறது . அதே பாங்கில் மனிதன் தனது யதார்த்த 
சொரூபத்தை மறந்துவிட்டுத் தன்னை 
வியக்தியாக எண்ணிக்கொண்டிருக்கிறான் . தன்னைச் 
சூழ்ந்திருக்கும் மற்றவைகளினின்று தான் 

வேறு 
பட்டவன் என்றும் தன்னைப் பிரித்துவைத்துக்கொள் 
கிறான் . இங்ஙனம் ஜீவபோதத்தை வளர்த்துக் 
கொண்ட மனிதன் தனது நிஜசொரூபத்தைப் புறக் 
கணித்து விட்டான் . அத்தகைய மனிதனுக்கு அத் 
வைத வேதாந்தமதம் எதைப் புகட்டுகிறது என்று 
ஆராயவேண்டும் . வேறு வேறாக உயிர்களை விளக்கு 
கின்ற உபாதிகளை உடனே ஒழித்துவிடவேண்டும் 
என்று அது போதிப்பதில்லை . . இத்தனை வித உபாதி 
களோடு கூடியுள்ள பொருள் எது என்று அறிந்து 


ஒரு ஜீவ 


144 

அனுஷ்டான வேதாந்தம் 
கொள்ளுதல் ஒன்றே நமக்கு முற்றிலும் தேவையா 
யிருக்கிறது . அகண்டமாய் ஏகமாய் உள்ள நீர்க்குண 
பிரம்மம் ஒன்றுதான் யாண்டும் இருக்கிறது . எண் 
ணிறந்த ஜீவகோடிகளாக வடிவெடுத்து அது தன் 
சொரூபத்தை விளக்கிக்கொண்டிருக்கிறது . இனி இப் 
பிரபஞ்சத்தில் தென்படும் பெரிய பெரிய மாறுதல்கள் 
அல்லது விகாரங்களின் பொருள் யாது ? சிறிய நிலை 
யினின்று பெரிய நிலைக்கு மாறியமைய யாவும் முயலு 
கின் 

றன . பரிணாமம் என்பது இதுவே . தன்னிடத் 
துள்ள அகண்ட சக்தியை மேலும் மேலும் விளக்கு 
தற்குப் புதிய புதிய வடிவங்களை ஜீவன் எடுத்துக் 
கொண்டிருப்பதே பரிணாமம் எனப்படுகிறது. ஆகவே 
அகண்டாகார சொரூபத்தை அடைதற்கு முன்பு 
இடைவழியில் நின்றுவிடுவது என்பது எந்த ஜீவ 
னுக்கும் சாத்தியமல்ல . ஜீவசொரூபம் விரிவடைவதன் 
வாயிலாக அதனிடத்துள்ள ஆற்றல் , அருள் , ஆனந் 
தம் , அறிவு ஆகிய தெய்வசம்பத்து எல்லாம் அகண்டா 
காரத்தை எட்டியே ஆக வேண்டும் . அனந்த சக்தி , 
அகண்ட சத்சித் ஆனந்தம் நமது நிஜசொரூபம் . 
அதை நாம் எங்கிருந்தோ அடைவது அல்ல ; நமக்குச் 
சொந்தமாயுள்ள அப்பேரியல்பானது 

டை யீடு 
இன்றி ஒளிர்தல் வேண்டும் . 


அத்வைத வேதாந்தத்துக்கு நடுநாயகமாயுள்ள 
கொள்கை இதுவேயாம் . அறிந்துகொள்ளுதற்கு 
இது மிகக்கடினமானது . மனிதன் பலவீனன் என்கிற 
பாடத்தையே பிள்ளைப் பருவத்திலிருந்து அவனைச் 


அனுஷ்டான வேதாந்தம் 

145 
சூழ்ந்திருப்பவர்கள் அவனுக்குப் புகட்டிவருகின்றனர். 
தான் வலிவற்றவன் என்கிற எண்ணத்தையே பிறந் 
ததுமுதல் ஒருவன் பெற்றுவருகிறான் . வயது முதிர்ந்த 
பிறகு தான் சர்வ சக்திமான் என்கின்ற உணர்வைப் 
பெறுவது ஒருவனுக்கு எளிதன்று . ஆனால் முறையாக 
விசாரித்துப் பார்த்தால் ஆத்மாவானவன் பேராற்றல் 
படைத்தவன் என்பது புரியும் ; பிறகு அவ்வெண்ணம் 
சுவானுபூதியாகிறது . உலகிலே மானுடன் பெற்றுள்ள 
ஞானமெல்லாம் அவனுக்கு எங்கிருந்து வந்தது ? அது 
அவனுடைய உள்ளத்திலேயே மறைந்திருந்தது . புறத் 
தில் ஞானம் என்பது உண்டா ? இல்லை . ஜட வஸ்து 
வின்கண் ஞானமில்லை ; சேதனம் அல்லது அறிவு வடி 
வினன் ஆகிய மனிதனிடத்து அது யாண்டும் நிறைந் 
துள்ளது . 

ஞானம் எவராலும் சிருஷ்டிக்கப்பட்ட 
தன்று ; தன்னுள் மறைந்து கிடக்கும் ஞானத்தை மனி 
தன் வெளிப்படுத்துகிறான் . சக்கிமுக்கிக் கல்லில் தீ 
இருப்பது போன்று உள்ளத்தில் ஞானம் இருக்கிறது . 
ஆலம் வித்து ஒன்று வண்ணத்தில் கடுகில் அரைக்கால் 
பங்கு இருக்கும் . அது மரமாக வளர்ந்து விரியும் 
பொழுது பல காணி நிலத்தை அது மூடிவிடும் . அவ் 
வளவு பெரிய சக்தி அந்த நுண்ணிய விதையில் மறைந் 
திருக்கிறது . மனிதனிடத்துப் பேரறிவு பொலிவது 
நமக்குக் கண்கூடாக விளங்குகிறது . அம்மனிதன் ஒரு 
பனித்துளியிலும் நுண்ணிய ஜீவ வஸ்துவாயிருந்த 
பொழுது அவ்வளவு பெரிய அறிவு அதனுள் புதைந்து 
கிடந்தது . அதற்கு மேல் அனந்த சக்தியும் ஏன் அதே 


A. 10 


146 


அனுஷ்டான வேதர்ந்தம் 


மயமான 


ஜீவ வஸ்துவினிடத்துப் புதைந்திருக்கலாகாது ? அணு 

உயிர்த்தத்துவத்தினிடத்து அனந்த சக்தி 
உறைந்திருப்பது உண்மை . அண்டத்திலுள்ள அனந்த 
சக்தி அணுவினிடத்திலும் இருக்கிறது . இது முரண் 
பாடாகத் தோன்றலாம் . ஆயினும் இதுதான் உண்மை . 
நாம் ஒவ்வொருவரும் அத்தகைய நுண்ணிய ஜீவ வஸ் 
துவாயிருந்து இப்பொழுது பெற்றுள்ள நிலைக்கு வந் 
திருக்கிறோம் . இப்பொழுது நம்மிடத்தில் திகழும் 
ஆற்றலும் அறிவும் அந்த நுண்ணிய உயிர்ப் பொருளா 
யிருந்த காலத்திலும் நமக்குச் சொந்தமாயிருந்தது . 
ஆற்றல்கள் அனைத்தும் நமக்கு உணவிலிருந்து வந்த 
வைகள் என்று சொல்லுவது பொருந்தாது . மலை மலை 
யாக உணவைக் குவித்துவைத்துவிட்டால் அதிலிருந்து 
நமக்குக் கிடைக்கும் சக்தி எத்தகையது ? வித வித 
மான செடிகளுக்கு எரு பயன்படுகிற விதத்தில் உணவு 
நமக்குப் பயன்படுகிறது . மற்று சர்வ சக்தியும் நம் 
மிடத்து அவ்யக்தமாக மறைந்திருந்ததுதான் உண்மை . 
இதை மனிதன் அறிந்திருக்கலாம் , அல்லது அறியா 
திருக்கலாம் . எனினும் அவனது அந்தராத்மாவின் கண் 
அனந்த சக்தி புதைந்துள்ளது . அச்சக்தியை அவன் 
உணர உணர அது வியக்தமாகிறது . தன்னிடத்துள்ள 
அளப்பரிய சக்தியை மனிதன் சிறிது சிறிதாக உணர் 
கிறான் . அவ்வுணர்ச்சிக்கு ஏற்பத் திண்ணியனாக அவன் 
விழிப்படைகிறான் . புதிய உற்சாகமும் அவனுடைய 
உள்ளத்தினின்று கிளம்புகிறது . ஆத்ம போதம் உயரு 
கின்றவளவு பந்தபாசம் மேலும் மேலும் அறுபடு 


அனுஷ்டான வேதாந்தம் 


147 


கிறது ; பிணித்துள்ள வினைச் சங்கிலிகளெல்லாம் உடை 
படுகின்றன . ஆத்ம போதம் பரிபூரணமாகும்போது 
தனது அனந்த சக்தியையும் நிறை ஞானத்தையும் 
அவன் உணர்வான் . திண்ணியனாகவும் அவன் எழுந் 
திருப்பான் . அத்தகைய நன்னாள் ஒவ்வொருவனுக்கும் 
நிச்சயமாகவே வந்தமையும் . அத்தகைய அருட்பெரும் 
பேறு விரைவில் வந்தமைதற்கு நாமனைவரும் தீவிரமாக 
முயலுவோமாக . 

சமஷ்டி அல்லது யாவையும் தன்னகத்து அடங்கி 
யுள்ள பரம்பொருளைப் பற்றிய ஆராய்ச்சியை நாம் 
இதுகாறும் செய்துவந்தோம் . வியஷ்டி அல்லது 
ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள இணக்கத் 
தைப்பற்றி வேதாந்தத்தில் என்னென்ன கருத்துக்கள் 
அடங்கப்பெற்றிருக்கின்றன என்பதை இனி விசாரித் 
துப்பார்ப்போம் . துவைதமதத்தைப் பற்றிய கொள்கை 
வேதத்தில் பண்டைக்காலத்தில் எப்படி அமைந் 
திருந்தது என்பதை அறியவேண்டும் . ஒவ்வொரு 
ஜீவனுக்கும் அளவையில் அடங்கிய ஒரு தனி ஆத்மா 
இருந்தது என்பது தெளிவுறப் பகரப்பட்டிருக்கிறது . 
வியஷ்டியாகிய இந்த ஜீவாத்மாவைப்பற்றிய கொள்கை 
கள் பல உருவெடுத்து வந்துள்ளன . இத்தனை விதக் 
கொள்கைகளுள் பண்டைக்காலத்து வேதாந்திகளு 
டைய கொள்கையையும் பண்டைக்காலத்து பௌத் 
தர்களுடைய கொள்கையையும் ஒன்றோடு ஒன்று சீர் 
தூக்கி ஆராய்ந்தது மிக முக்கியமானது . ஜீவாத்மாவுக் 
குத் தன்னளவில் ஒரு தனி வியக்தியும் நிறை நிலையும் 


வஸ்து 


148 

அனுஷ்டான வேதாந்தம் 
உண்டு என்று துவைதமத வேதாந்திகள் நிலை நாட்டி 
வந்தனர் . ஜீவாத்மா என்னும் தனி வியக்தியொன்று 
இல்லவே இல்லையென்று பௌத்தர்கள் நிலைநாட்டி 
வந்தார்கள் . இத்தகைய - விவாதம் எதுபோன்றது 
என்பது ஏற்கனவே ஒரு திருஷ்டாந்தத்தின்மூலம் 
விளக்கப்பட்டது . பொருளும் அதன் பண்பும் - வஸ்து 
வும் அதன் விபூதியும் - பதார்த்தமும் அதன் குணமும் 
- இதுதான் ஆராய்ச்சிக்குரிய விஷயமாய் இருந்துவந் 
தது . குணங்களுக்கு அடிப்படையாக ஒரு 
இருந்தது என்று ஒரு சாரார் விவாதித்தனர் . குணங் 
கள் தம்மளவில் இருந்துவருகின்றன ; 

அவைகள் 
எப்பொருளையும் சாரவேண்டிய அவசியம் இல்லை , 
குணத்துக்கு அன்னியமாக திரவியம் கிடையாது 
என்பது மற்றொரு சாராரது அபிப்பிராயம் . ஆத்மா 
உண்டு என்பதற்கு மிகமிகப்பழைய கொள்கை 
யொன்று உளது . " தான் தானாயிருப்பதை 

அடிப் 
படையாகக் கொண்டது அது . 

என்பதற்கு 
இலக்காக நேற்று என்ன இருந்ததோ அது நான் 
ஆக இன்றைக்கும் இருக்கிறது . இன்றைக்கு " நான் 
என்பதற்கு இலக்காக என்ன இருக்கிறதோ அதே 
பொருள் " நான் " என்பதற்கு இலக்காக நாளைக்கும் 
இருக்கும் . சரீரத்தில் ஓயாது மாறுதல்கள் ஏற்பட்டுக் 
கொண்டே இருக்கின்றன . இத்தனைவித மாறுதல் 
களுக்கிடையில் பழைய ஆள் ஆகிய நான் இருந்து 
கொண்டே வருகிறேன் . ஜீவாத்மாவானது எல்லையில் 
அடங்கியுள்ள சிறிய வஸ்து என்றாலும் அது தன்னள 


நான் 


1 . 


அனுஷ்டான வேதாந்தம் 


149 


வில் நிறைபொருளாயிருக்கிறது என்று வாதித்து வந்த 
வர்களுக்கு இது ஒரு முக்கியமான கோட்பாடாயிருந்து 
வந்திருக்கிறது . 

இதற்கு நேர்மாறாக , ஜீவாத்மா என்னும் ஒன்று 
இருக்கிறது என்று வைத்துக்கொள்ள வேண்டிய அவ 
சியம் இல்லவே இல்லையென்று பண்டைய பௌத் 
தர்கள் வாதித்து வந்தார்கள் . நாம் அறிபவைகள் 
யாவும் , நம்மால் மேலும் அறியப்படுபவைகளாய் இருப் 
பவைகளும் எல்லாம் இப்பிரபஞ்சத்தில் நிகழும் மாறு 
பாடுகளே யென்ற விவாதத்தை அவர்கள் கொண்டு 
வந்தனர் . மாறாததும் மாற்ற முடியாததுமாயிருக்கிற 
வஸ்து ஒன்றைக் கற்பித்து வைத்துக் கொள்ள வேண் 
டிய அவசியம் கிடையாது . அப்படி இயங்காத பொருள் 
ஒன்று இருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் 
அது நம்மால் அறியப்படாதது ; எத்தகைய முயற்சி 
பண்ணினாலும் அது நம் அறிவுக்கு எட்டாது என்பது 
அவர்களது துணிபு. இதே விதமான விவாதம் இன் 
றைக்கு ஐரோப்பாவில் நிகழ்ந்துகொண்டிருப்பதைக் 
காணலாம் . 

வெவ்வேறு கொள்கைகளுடைய அறி 
ஞர்களை ஆங்குக் காணலாம் . உண்டு என்பாரும் 
இல்லை என்பாரும் , மனோ கற்பிதம் என்பாரும் , ஒன் 
றும் தெரியாது என்பாரும் இப்படி நானாவிதமான 
கொள்கைக்காரர்களை அங்குக்காணலாம் . இனி அவர் 
களை யெல்லாம் இரண்டு கூட்டத்தாராகப் பிரித்துவிட 
லாம் . நிர்விகாரியாக மாறாத பொருள் ஒன்று உண்டு 
என்று நம்புவார் ஒரு தரத்தார் . துருவமாயுள்ள 


150 


அனுஷ்டான வேதாந்தம் 


பொருள் ஒன்றை நாம் தரிசிக்கலாம் என்பது அவர் 
களது கொள்கை . முன்பு இருந்த அதே பழைய 
பிரச்னை தான் இன்றைக்கு இக்காலத்திய தத்துவ 
ஆராய்ச்சியாளர்க்கிடையிலும் இருந்து 

வருகிறது . 
வெவ்வேறு வார்த்தைகளை அவர்கள் வழங்கி வருகிறார் 
கள் ; ஆனால் விஷயம் ஒன்றே . சலனம் அடைந்து 
கொண்டிருக்கும் இயற்கைக்கு அடிப்படையாக அசல 
வஸ்து ஒன்று உண்டு என்பது ஒரு பக்ஷம் . அசல் 
வஸ்து ஒன்றும் இல்லை , அது இருக்கவேண்டிய அவசிய 
மும் இல்லை யென்பது மற்றொரு பக்ஷம் . சலனத்துக்கு 
அடிப்படையாக அசல வஸ்து ஒன்று இருந்தால் தான் 
இந்த சலனத்தையே விளக்க முடியும் என்பது முன்ன 
வரது முடிவு . அசல வஸ்து என்பது அனாவசியமான 
கற்பிதம்; சலனம் ஒன்றுதான் நமக்கு விளங்கக் 

கூடி 
யது ; சலனமற்ற ஒன்றை அறியவோ , உணரவோ , 
நுகரவோ முடியாது . இது பின்னவரது பேச்சு . இங்ங 
னம் மேல்நாட்டு அறிஞர் வாதித்து வருகின்றனர் . 

பண்டைக்காலத்தில் பரதகண்டத்தில் இந்தப் 
பிரச்னைக்குத் தக்க சமாதானம் கண்டுபிடிக்கப்பட 
வில்லை . அதற்குத் தகுந்த காரணமும் ஒன்று இருந் 
தது . குணத்துக்கு அன்னியமாகப் பதார்த்தம் ஒன்று 
இருக்கிறது என்று ஒருபோதும் நிரூபிக்க முடியாது . 
இனி , ஆத்மாவின் சொரூபம் , அதாவது தன்னில் 
தானாய் நான் இருக்கிறேன் என்னும் கேள்வியை 
எடுத்துக் கொள்வோம் . நேற்று இருந்த நான் - இன் 
றைக்கு இருக்கிறேன் . அதைப் பற்றிய ஞாபகம் எனக் 


அனுஷ்டான வேதாந்தம் 

151 
குத் தொடர்ந்து இருக்கிறது ; ஆகவே நான் நிலைபேறு 
டைய ஒரு பொருள் ஆகிறேன் - இந்த யுக்தியும் 
பொருந்தாது . இதெல்லாம் வெறும் சொல்லில் அமைந் 
துள்ள புரளியைத் தவிர வேறு ஒன்றுமில்லை. அதற்குச் 
சான்று ஒன்று எடுத்துக் கொள்வோம் , " நான் செய் 
கிறேன் , “ நான் போகிறேன் , நான் கனவு காண் 
கிறேன் , " நான் தூங்குகிறேன் , " " நான் நகர்கிறேன் , 
என்று ஒரு மனிதன் வாக்கியத் தொடர்வுகளைப் பிர 
யோகிக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம் . ஈண்டு , 
செய்வது , போவது , கனவு காண்பது போன்ற வினைக 
ளெல்லாம் மாறி மாறி அமைந்து வருகின்றன . " நான் 
என்பது மட்டும் மாறாதிருந்து வந்தது . நான் ” என் 
னும் உணர்வு நிலைபேறு உடையது என்ற முடிவுக்கு 
அவர்கள் வந்துள்ளார்கள் . அது ஒரு வியக்தி அல்லது 
ஜீவாத்மா என்பது அவர்கள் கருத்து . மாறுபாடுக 
ளெல்லாம் சரீரத்துக்குரியன ; ஆத்மாவுக்கு எந்த வித 
மான மாறுபாடும் இல்லை . மேற்போக்காக ஆராயுங் 
கால் இது திருப்திகரமான கோட்பாடாகத் தென்படு 
கிறது . ஆனால் இது வாக்கு சாதுர்யத்தை அடிப்படை 
யாகக் கொண்டிருக்கிறது . எழுத்தளவில் நான் " 
என்பது வேறு ; செய்தல் , போதல் , கனவு காணுதல் 
ஆகியவை வேறு என்று காட்டி விடலாம் . ஆனால் 
மனத்தகத்து இவ்விரண்டையும் பிரித்துவைக்க முடி 
யுமா என்பது கேள்வி . 

உணவு உண்ணும்பொழுது என்னை நான் உண்ப 
வனாக உணர்கிறேன் . உண்பது என்னும் செய 


152 


அனுஷ்டான வேதாந்தம் 


லோடு நான் சம்பந்தப்பட்டவன் ஆய்விடுகிறேன் . 
நான் ஓடும்பொழுது நான் வேறு , ஓட்டம் வேறு அல்ல . 
எனவே ஆள் வேறு அவன் வினைவேறு என்னும் விவா 
தம் அவ்வளவு வலிவு படைத்ததாகத் தோன்றவில்லை . 
ஞாபகத்தை அடிப்படையாக வைத்துள்ள விவாதமும் 
வலிவற்றதாம் . ஒரு மனிதனுடைய தனி வியக்தி 
அவனுடைய ஞாபகத்தை அடிப்படையாகக் கொண்ட 
தென்றால் , தன்னைப்பற்றிய பல வரலாறுகளை அவன் 
மறந்துவிடும் பொழுது அவனுடைய வியக்தி என்னாகும்? 
மறந்து போனவைகளெல்லாம் அவன் சொரூபத்துக்கு 
அன்னியமானவைகளாகி விடுகின்றன. சில சந்தர்ப் 
பங்களில் சில மனிதர்கள் தங்கள் பழைய வரலாறுகளை 
அடியோடு மறந்துவிடுவதுண்டு . இனிப் பைத்தியத்தில் 
பல பாங்குகள் உள . பித்தன் ஒருவன் தான் கண்ணாடி 
யால் ஆக்கப்பெற்றவன் என்று நினைத்துக்கொள்வான் ; 
மற்றொருவன் தன்னை ஒரு மிருகம் என்று வைத்துக் 
கொள்வான் . மனிதனுடைய இருப்பும் இயல்பும் 
ஞாபக சக்தியை அடிப்படையாகக் கொண்டுள்ளது 
என்றால் தன்னைக் கண்ணாடி என்று நினைத்துக் கொள் 
பவனைப் பற்றிய உண்மை யாது ? ஞாபக சக்தியானது 
ஓர் உறுதியான பிரமாணம் ஆகாது என்பதுதான் 
காண்பிக்கப்படுகிறது . எனவே ஜீவாத்மாவானது தன் 
னளவில் நிறைவுடைய தென்றும் நிலைபேறுடைய 
தென்றும் அதை குணத்துக்கு அன்னியமானதாக 
வைத்து நிரூபிக்க முடியாது . குறுகியதும் வரையறை 
களுக்கு உட்பட்டுள்ள துமாகிய ஸத் சொரூபம் ஒன்று 


அனுஷ்டான வேதாந்தம் 

153 
குணத்திரள்களோடு கூடியுள்ளது என்று எடுத்துக் 
காட்ட இயலாது . 

இதைவிடப் பண்டைய பௌத்தர்களுடைய 
கோட்பாடு அதிக வலிவுடையதாகத் தென்படுகிறது . 
குணங்களின் தொகுதிக்கு அப்பால் உள்ளது எதையும் 
நாம் அறிகிறோமில்லை , எதையும் நாம் அறிந்துகொள்ள 
வும் முடியாது. பௌத்தர்களுடைய கொள்கைப் பிர 
காரம் ஜீவாத்மா என்பது ஒரு சுழற்காற்றுப் போன் 
றது . ஒன்றோடு ஒன்று மோதுகின்ற காற்றும் , குப்பை 
யும் தூசியும் சேர்ந்தது சுழற்காற்று . அங்ஙனம் இந் 
திரியங்களுக்கு விஷயமாகின்றவைகள் , மனதில் உண 
ரப்படுபவைகள் ஆகியவைகளின் தொகையே ஜீவாத்மா 
என்பதாகும் . குணங்களின் கூட்டமே ஜீவாத்மா என 
வும் பகர்வதுண்டு. குணத்தொகை வடிவினனாகிய 
ஜீவாத்மாவானது ஓயாது மாறியமைந்து கொண்டிருக் 
கிறது . இது பௌத்தர்களின் கொள்கையாகும் . 

மேலே இயம்பிய இரண்டு கொள்கைகளையும் சம 
ரசப்படுத்துவது அத்வைத வேதாந்தம் . பதார்த்தம் 
வேறு , குணம் வேறு என்று அவைகளைப் பிரித்து 
வைக்கமுடியாது என்பது உண்மை , என்கிறான் அத் 
வைத வேதாந்தி , பின்பு பரிணாமம் அபரிணாமம் , அதா 
வது மாறுபாடு மாறுபாடின்மை , ஆகிய இரண்டையும் 
ஒன்று சேர்த்து எண்ண நம்மால் இயலாது . ஒன்றை 
எண்ணுகையில் மற்றது மறைந்துவிடுகிறது . ஆனால் 
பதார்த்தமே குணமாகவும் வடிவெடுத்துள்ளது . 
வஸ்து என்றும் குணம் என்றும் இரண்டு இல்லை . அப 


154 


அனுஷ்டான வேதாந்தம் 


ரிணாம வஸ்துவே பரிணாமம் பூண்டுள்ளது போன்று 
தோன்றிக் கொண்டிருக்கிறது . பரிணாமம் அடைந்து 
வருகிற ஜகத் வேறு , பரிணாமம் அடையாத பிரம்மம் 
வேறு எனலாகாது . பரம்பொருள் என்று சொல்லப் 
படும் பாரமார்த்திக ஸத் வேறு , இஹம் என்று சொல் 
லப்படும் வியவஹாரிக ஸத் வேறு எனலாகாது . ஏனெ 
னில் பாரமார்த்திக ஸத் தானே வியவஹாரிக ஸத் ஆக 
விளங்கிக் கொண்டிருக்கிறது . உணர்ச்சிகள் என்றும் , 
காட்சிகள் என்றும் , அது மட்டுமல்ல சரீரம் என்றும் 
நம்மால் அழைக்கப்படுபவைகள் எல்லாம் இந்த ஆத் 
மாவே . காட்சி பேதத்தால் அதை உணர்ச்சித் திரள் 
என்றும் உடல் என்றும் உரைக்கின்றோம் . நமக்கு 
சரீரம் இருக்கிறது , மனது இருக்கிறது , ஆத்மா இருக் 
கிறது இப்படியெல்லாம் எண்ணுகிற பழக்கத்தில் நாம் 
ஊறிவிட்டோம் . ஆனால் வாஸ்தவத்தில் இருப்பது 
ஒன்று . ஒரே வேளையில் ஏதேனும் இரண்டைப்பற்றிய 
அனுபவம் இல்லை . ஒரு வேளையில் ஏதேனும் ஒன்றின் 
அனுபவமே உள்ளது . 


என்னை நான் சரீரம் என்று நினைக்கின்ற வேளை 
யில் நான் சரீரமே ; அதற்கு அன்னியமான வேறு 
ஏதோ ஒரு வஸ்து என்று அப்பொழுது இயம்புவதில் 
பொருள் இல்லை . என்னை நான் ஆத்மா என்று உண 
ருங்கால் உடல் மறைந்து போய்விடுகிறது ; தேகத்தைப் 
பற்றிய உணர்வு அப்பொழுது இருப்பதில்லை , 
தேஹாத்மபுத்தி அல்லது உடலைப்பற்றிய உணர்வு 
ஒழிந்தாலன்றி ஆத்மானுபூதி வருவதில்லை . -- குணத் 


அனுஷ்டான வேதாந்தம் 


155 


தைப்பற்றிய அனுபவம் மறைந்தாலன்றி வஸ்துவைப் 
பற்றிய அனுபவம் யாருக்கும் உண்டாவதில்லை . 

அத்வைதவாதிகளுக்கிடையில் தொன்றுதொட்டு 
வழக்கத்தில் வந்துள்ள ரஜ்ஜுவில் ஸர்ப்பம் அல்லது 
கயிற்றில் பாம்பு என்னும் திருஷ்டாந்தம் இக்கோட் 
பாட்டை இன்னும் கொஞ்சம் நன்றாகத் தெளிவுபடுத் 
தும் . கயிறு ஒன்றை ஒரு மனிதன் பாம்பு என்று 
நினைத்துக்கொள்வானாகில் , அவனுடைய காட்சியில் 
கயிறு மறைந்துபட்டுப் போகிறது ; பின்பு அதை அவன் 
கயிறு என்று அறிந்துகொள்ளுங்கால் பாம்பின் காட்சி 
அகன்றுவிடுகிறது ; கயிறு ஒன்று தான் எஞ்சி இருக் 
கிறது . அரைகுறையான சாதனங்களையோ கோட் 
பாடுகளையோ வைத்துக்கொண்டு விசாரித்துப்பார்த் 
தால் இரண்டுவிதமான அல்லது மூன்றுவிதமான 
இயல்புகள் ஒரு வஸ்துவின்கண் இருக்கின்றன என் 
னும் முடிவுக்கு வந்துவிடுகிறோம் . இத்தகைய 
கொள்கைகளைப்பற்றிப் புஸ்தகங்களில் படிக்கிறோம் . 
பிறர் சொல்லவும் கேட்கிறோம் ,. இதன்விளைவாக 
நமக்கு ஒரு மதி மயக்கம் ஏற்பட்டு விடுகிறது . ஆத்மா 
ஒன்று தேகம் ஒன்று ஆக இரண்டு பொருள்கள் நமக் 
குப் புலப்படுகின்றன வென்ற மயக்கத்தில் நாம் மூழ்கி 
யிருக்கிறோம் . அத்தகைய காட்சி நமக்கு உண்மையில் 
ஒருநாளும் கிட்டுவதில்லை . எப்படி நாம் ஏககாலத்தில் 
கயிற்றையும் பாம்பையும் சேர்த்துப் பார்ப்பதில்லையோ 
அப்படி ஆத்மாவையும் தேகத்தையும் சேர்த்துப் 
பார்ப்பதில்லை . சரீரத்தைக்காணுங்கால் ஆத்மாவைக் 


156 


அனுஷ்டான வேதாந்தம் 


காணுகிறதில்லை ; ஆத்மாவைக்காணுங்கால் சரீரத் 
தைக் காண்கிறதில்லை . இதை நிரூபிப்பதற்கு வெறும் 
யுக்தி உதவாது . ஒவ்வொரு சாதகனும் தனது சொந்த 
அனுபவத்தைப் பரிசீலனை செய்து பார்க்கவேண்டும் . 

அசரீரியாக , அதாவது சரீரத்தோடு சம்பந்தப் 
படாத ஆத்மாவாக ஒருவன் தன்னைப் பாவிக்கமுயன் 
றால் அது ஆகாத காரியம் என்பது விளங்கும் . அரிதாக 
யாரோ சிலருக்கு அது சாத்தியமாகலாம் . அப்படித் 
தன் ஆத்ம சொரூபத்தை ஒருவன் உணருங்கால் சரீரத் 
தைப்பற்றிய உணர்வு அவ்வேளையில் அவனுக்கு 
இருப்பதில்லை . நமக்கு சாதாரணமாயிருக்கிற ஜாக் 
கிரதாவஸ்தையைக் கடந்து வேறு ஒருவித மனநிலை 
யடைபவர்களை நாம் கண்டும் கேட்டும் இருக்கலாம் . 
அத்தகைய நூ தன மனநிலையுண்டாவதற்குப் பல 
காரணங்கள் இருக்கின்றன . ஆழ்ந்த தியானத்தால் 
அது வரக்கூடும் . Hypnotism என்னும் வசீகரணத் 
தால் அதுவரும் , ஆவேசத்தாலும் வெறிநோயாலும் 
அது நேர்வதுண்டு . கஞ்சா , அபினிபோன்றபோதை 
வஸ்துக்களாலும் அத்தகைய நிலையை வருவித்துக் 
கொள்ளலாம் . இப்படியெல்லாம் மாறுபட்ட மன 
நிலையில் பாஹிய உணர்ச்சி போய்விடுகிறது. உள்ளத் 
தினுள்ளே ஒருவித உணர்வு ஏற்படுகிறது . அதனால் 
பாஹிய உணர்வு போவதோடு உடலைப் பற்றிய உணர் 
வும் போய்விடுகிறது . உள்ளது ஒன்றுதான் , பல 
வல்ல என்பதை இது விளக்கிக் காட்டுகிறது . அந்த 
ஒரு பொருள் இத்தனைவித வடிவங்களில் தன்னைத் 


அனுஷ்டான வேதாந்தம் 

157 
தோற்றுவித்துக்கொள்கிறது. இப்படி 

அதற்குத் 
தோற்றங்கள் பல இருப்பதால் காரண காரியம் என் 
னும் நியதிக்கு அது இடங்கொடுக்கிறது . காரியகாரண 
சம்பந்தத்துக்கு அர்த்தம் பரிணாமம் என்பதாம் . 
ஒன்று மற்றொன்றாக மாறி அமைகிறது என்பதுதான் 
அதன்பொருள் .. சிலவேளைகளில் காரணம் மறைந்து 
போய் , அதற்குப்பதிலாக அதனிடத்தில் காரியம் உரு 
வெடுத்து நிற்கிறது. ஆத்மா காரணமாகிறது ; சரீரம் 
காரியம் . காரியமாகிய சரீரம் தோற்றத்தில் இருக்கும் 
போது அதற்குக் காரணமாகிய ஆத்மா தென்படுவ 
தில்லை . சரீரபோதம் அகலுங்கால் ஆத்ம போதம் 
எஞ்சியிருக்கிறது . புத்தமதத்தைக் கண்டிப்பதற்கு 
இக்கோட்பாடு உதவுகிறது . சரீரம் என்றும் ஆத்மா 
என்றும் இரண்டு வஸ்துக்களை எடுத்துக்கொள்ளு 
மிடத்து ஆத்மா தேவையில்லை என்கிறது புத்தமதம் . 
அத்வைத வேதாந்தமோ சரீரம் என்றும் ஆத்மா என் 
றும் இரண்டு வஸ்துக்கள் இல்லை யென்கிறது. ஒரே 
வஸ்துவானது குறை ஞானத்தில் சரீரமாகத் தென்படு 
கிறது. நிறை ஞானத்தில் அது ஆத்மனாக இலங்கு 
கிறது . பதார்த்தமும் அதன் குணமும் என இரண்டு 
இல்லை . உள்ளது ஒரு வஸ்து . அதற்கு வெவ்வேறு 
தோற்றங்கள் உண்டு . 


எது சமஷ்டியாகவும் பூரணமாகவும் அகண்ட 
மாகவும் இருக்கிறதோ அதன்கண் பரிணாமம் அல்லது 
மாறுபாடு என்பது நிகழ்தற்கு இடமில்லை . பின்பு 
எது வியஷ்டியாக இருக்கிறதோ அது மாறியமையும் 


158 

அனுஷ்டான வேதாந்தம் 
பொருளாக இருந்தே ஆகவேண்டும் . இயக்கம் அல் 
லது மாறுபாடு எப்பொருளிடத்து இருக்கிறது ? எது 
பகுக்கப்பட்ட பொருளோ அதனிடத்தே இயக்கம் 
தென்படுகிறது . வரையறைக்கு உட்பட்டிருக்கிற 
ஒவ்வொரு பொருளும் நம்மால் அறியப்படுபொருள் 
ஆகிறது . அதனிடத்துப் பரிணாமம் என்பது இருப் 
பதே அது அறியப்படுபொருள் ஆவதற்குக் காரண 
மாகிறது . 

பூரணப்பொருளோ அதனிடத்துப் 
பரிணாமம் இல்லை . ஏனென்றால் சீர்தூக்கிப் பார்ப்ப 
தற்குப் பூரணத்துக்கு அன்னியமானது ஒன்றுமில்லை . 
எங்கும் நிறைபொருளாயுள்ள ஒன்றன்கண் மாறுபாடு 
எப்படி வரமுடியும் ? இயங்காத பொருளோடு ஒப்பிட்டு 
இயங்கு பொருள் ஒன்றை அறிகிறோம் . அல்லது குறை 
வான இயக்கமும் விரைவான இயக்கமும் உடைய 
இரண்டு பொருள்களை ஒப்பிட்டு அறியலாம் . நிறை 
பொருளோ அசைவற்றது , ஒப்பு உயர்வு அற்றது , 
அளப்பரியது . 

ஆகவே அத்வைத வேதாந்தத்தின்படி சர்வ வியா 
பியாய் , நிர்விகாரியாய் , அக்ஷரமாய் உள்ள ஆத்மனைப் 
பற்றிக் கூடியவரையில் பிரமாணங்கள் கொண்டு வர 
லாம் . வியஷ்டியாயுள்ள ஜீவாத்மனைப் பற்றித்தான் 
ஆக்ஷேபம் வருகிறது . தொன்றுதொட்டு வந்துள்ள 
துவை தமதக் கோட்பாடுகளை வைத்துக்கொண்டு என் 
செய்வது என்பது கேள்வி . நமது உள்ளத்தில் அவை 
கள் எப்படியோ வேர் ஊன்றிக் கிடக்கின்றன . அள 
வையில் அடங்கிய வியக்திகளாகிய இந்த க்ஷத்ர 


அனுஷ்டான வேதாந்தம் 


159 


ஜீவாத்மாக்களைப்பற்றிய உணர்ச்சிகளிலும் நாம் 
சிறிது தேங்கிக்கிடக்க வேண்டியதாகிறது. 

பூரணத்திலே கலந்துவிடுங்கால் நாம் பொன்றாத 
பொருள் ஆய்விடுகிறோம் என்பது வெளிப்படை . 
ஆனால் பூரணத்தில் பொருந்தியுள்ள சிறு சிறு அம்சங் 
களாக இருந்துகொண்டே நாம் பொன்றாப் பொருள் 
ஆகவேண்டுமென்று விரும்புகிறோம் . அது சாத்திய 
மாகாது . 

நாம் அகண்டாகார வஸ்து ; அனந்த வியக்தி 
யாய் இருப்பதே நமது யதார்த்த சொரூபம் . ஆனால் 
அற்ப ஜீவ சொரூபத்தை நாம் அப்படியே பிடித்து 
வைத்துக்கொள்ள விரும்புகிறோம் . இனி , நமது அன் 
றாட அனுபவம் என்னவென்று பார்க்கவேண்டும் : 
க்ஷத்ர ஜீவாத்மாக்களுக்கு வியக்தி யுண்டு - என்பது 
உண்மை . அதற்குமேல் அவைகளிடத்து மற்றுமொரு 
விசேஷமுண்டு . நாள் ஏற ஏற அவைகள் வளர்ந்து 
வரும் தன்மையுடையவைகள் . வளர்ச்சியின் வாயிலாக 
அவைகள் அடையும் நிலைமை யாது ? 

அவைகள் 
பழைய வடிவத்தில் இருக்கின்றனவென்றும் சொல்ல 
லாம் , இல்லை யென்றும் சொல்லலாம் . நான் என்ப 
தற்கு இலக்காக நேற்று இருந்ததே இன்றைக்கும் 
இருக்கிறது . ஆனால் முற்றிலும் நேற்று இருந்த பாங் 
கில் இன்றைக்கு இல்லை ; இன்றைக்குச் சிறிது மாறு 
பாடு அடைந்திருக்கிறது . இனி மாறி அமைகிற வஸ்து , 
மாறாத வஸ்து ஆகிய இரண்டு வஸ்துக்கள் இருக்கின் 
றன வென்பது துவைத மதத்தின் துணிபு . இப்போ 
தைக்கு இதை நாம் தூர ஒதுக்கி வைத்துவிட வேண் 


160 

அனுஷ்டான வேதாந்தம் 
டும் . பிறகு பரிணாமம் அடைதல் என்னும் கோட் 
பாட்டை இன்னும் பரந்த பாங்கில் பொருள் படுத்தக் 
கடமைப்பட்டிருக்கிறோம் . நான் என்பதற்கு இலக்காக 
யாண்டும் இருப்பது ஒரே பொருள் . அது சிறிது சிறி 
தாக அகண்டாகாரத்தை நோக்கி விரிவடைந்து வரு 
கிறது . 

ஒரு காலத்தில் நீரில் மீனாயிருந்தது படிப்படியாகப் 
பரிணமித்து இப்பொழுது மனிதன் ஆயிருக்கிறது என் 
னும் கோட்பாடு நம்புதற்குரியது என்று வைத்துக் 
கொள்வோம் . அப்படியானால் மச்சமாயிருந்த 
ஜீவாத்மா இப்பொழுது மனிதன் ஆயிருக்கிறது . குறு 
கிய நிலையைக் கடந்து அகன்ற நிலைக்கு அது வந்து 
விட்டது . அகண்டாகாரத்தை நோக்கிப் பிரயாணம் 
செய்யும் உயிர் ஒன்று மச்சத்தின் நிலையினின்று 
மானுட நிலைக்கு வந்துவிட்டது என்றால் பயணத்தில் 
பெரும் பகுதியை அது நிறைவேற்றிவிட்டது என்பதா 
கிறது . வரையறையில் கட்டுண்டு கிடக்கும் ஆத்மாவை 
ஜீவாத்மா என்கிறோம் . அகண்ட வஸ்துவாகிற பர 
மாத்மனைக்குறித்து அது பேருயிராய் ஓயாது பரிண 
மித்துக்கொண்டே போகிறது . அகண்ட வஸ்துவில் 
அது ஒன்றித்துவிடும்பொழுது அதற்குப் பரிபூரண 
சொரூபமும் வந்துவிடுகிறது . அங்ஙனம் பூரணத்தை 
அடையும் பரியந்தம் அது ஓயாது பரிணமித்துக் 
கொண்டும் வளர்ந்துகொண்டும் இருக்கிற வியக்தியாம் , 

அத்வைத வேதாந்தத்துக்குத் தனிச்சிறப்பு ஒன்று 
உண்டு . ஒவ்வொரு சமயத்தையும் அது அளந்து 


அனுஷ்டான வேதாந்தம் 


161 


ஆராய்ந்து அதற்குரிய மதிப்பைக்கொடுத்து சமரசப் 
படுத்துகிறது . தத்துவ தர்சனத்தின் முறையான 
வளர்ச்சிக்கு அது துணைபுரிந்திருக்கிறது. தத்துவ தர் 
சனத்தின் பெயரால் தோன்றிய பொருளற்ற கோட் 
பாடுகளையோ அது களையெடுத்து எறிந்திருக்கிறது . பரி 
ணாமம் அல்லது சிற்றுயிர் பேருயிராக ஆவிர்பவித்தல் 
என்பதைப்பற்றி நமது பண்டைக்காலத்து ரிஷிகள் 
நன்கு அறிந்திருந்தனர் . பல ஜன்மங்களில் ஜீவனானது 
படிப்படியாகப் பரிணமித்து மானுட நிலைக்கு வந்துள் 
ளது . மனிதன் பல ஜன்மங்களில் படிப்படியாக மனம் 
மாறுதல் அடைகிறான் . ஆகவே அவனுக்குப் பல படித் 
தரங்களில் உள்ள கொள்கைகளும் தேவை . இக்கோட் 
பாட்டை யறிந்துதான் அப்பெருமக்கள் விதவிதமான 
சமயக்கோட்பாடுகளுள் சமரசம் கண்டுள்ளனர் . மற் 
றும் மனிதனுடைய முன்னேற்றத்துக்குத் தேவையான 
முதற்படிகளில் எதையும் அவர்கள் புறக்கணித்துவிட 
வில்லை . ஆனால் புத்த மதம் ஒரு பெரிய தவறுதல் 
செய்துவிட்டது. - கொள்கைகளிலும் அறிவு வளர்ச்சி 
யிலும் மனிதன் படிப்படியாக முன்னேறி வருகிறான் 
என்பதை புத்தமதம் கணக்கில் எடுத்துக்கொள்ள 
வில்லை . மேலும் புத்தமதம் தோன்றுதற்கு முன்பு 
இருந்த கொள்கைகளை அது சிறிதும் அங்கீகரிக்கவில்லை . 
பழைய 

கொள்கைகளெல்லாம் தீங்குடையவைகள் 
என்று அம்மதத்தால் புறக்கணிக்கப்பட்டன. தலை 
முறை தலைமுறையாக வருகிற மக்களுள் உடல் வாழ்க் 
கையில் எப்படித் தொடர்வு இருக்கிறதோ அப்படி 

11 


A. 


162 


அனுஷ்டான வேதாந்தம் 


சமயக்கொள்கைகளிலும் முந்தையதுக்கும் பிந்தைய 
துக்கும் படிப்படியாகத் தொடர்வு இருக்கிறது . இது 
அனாவசியம் என்று இதைச்சிறிதும் அங்கீகரியாமையே 
புத்தமதத்தின் குறைபாடு ஆகும் . 

சமய ஒழுக்கத்தில் இத்தகைய மனப்பான்மை 
யைப் பெற்றுவிடுவது பெருங்கேடாய் முடியும் . ஏதே 
னும் ஒரு பெயர்வழிக்குப் புதியதும் உயர்ந்ததுமான 
ஒரு கொள்கை மனதுக்கு எட்டுகிறது . பழைய கொள் 
கைகளை உடனே அவன் விட்டுவிடுகிறான் . அதுமட்டு 
மல்ல , அதுவரையில் தான் அனுஷ்டித்து வந்திருந்த 
பழைய கொள்கையானது கேடுடையதென்றும் அனா 
வசியமானதென்றும் முடிவு கட்டுகிறான் . இப்பொழுது 
தான் பெற்றுள்ள புதிய விவேகத்தைக்கொண்டு 
பொருள்படுத்துங்கால் பழைய கொள்கை ஒழுங்கற்ற 
தாகத் தென்படலாம் . ஆனால் முன்பு அவன் படைத் 
திருந்த மனநிலையில் அது பயன்பட்டது என்பதை 
அவன் எண்ணிப்பார்ப்பதில்லை . புதிய விவேகத்தைப் 
பெறுதற்கே . தனது பழைய கொள்கை முகாமையா 
யிருந்தது என்பதை அவன் மறந்துவிடுகிறான் . நாம் 
ஒவ்வொருவரும் அதே பாங்கில் தான் ஒரு கொள்கையி 
னின்று இன்னொரு கொள்கைக்கு ஏதுவான அறிவு 
வளர்ச்சியடைந்து வருகிறோம் . உடல் வளர்ச்சியில் 
பாலனாயிருந்து , யுவன் ஆகிப் பிறகு முதியவன் ஆவது 
போன்று அறிவு வளர்ச்சியிலும் பல படித்தரங்கள் 
உண்டு . மனபரிபாகத்துக்கு ஏற்ற கொள்கையில் முத 
லில் ஊறி வளர்கிறோம் . அதினின்றும் பெறவேண்டிய 


- 


அனுஷ்டான வேதாந்தம் 

163 
விவேகோதயத்தைப் பெறுகிறோம். பின்பு அதிலும் 
மிக்கதொரு பண்புக்கு பாத்தியஸ்தர் ஆகிறோம் . மனி 
தன் பெறுகிற அறிவு வளர்ச்சி இத்தகையதாகையால் 
அத்வைத வேதாந்தம் பூர்வபக்ஷமாயுள்ள பழைய 
கொள்கைகளை அறவே நிராகரிப்பதில்லை . ஆரம்ப 
தசையில் இருப்பவர்களுக்கும் மந்த அதிகாரிகளுக்கும் 
அவை யாவும் தேவையென்று அங்கீகரித்து அவைக 
ளோடு சமரசம் காணுதல் வேண்டும் . துவைத சம்பிர 
தாயம் முதலியன வியவஹாரிகதசையில் வேண்டப் 
படுபவைகள் என்று அத்வைத வேதாந்தம் அவைகளை 
ஏற்றுக்கொள்கிறது . அப்படிப் பிற கொள்கைகளை 
ஏற்பதிலும் முறையொன்று உண்டு பிற கொள்கை 
களில் பச்சாத்தாபம் காட்டி ஏதோ அவைகளும் 
இருந்து தொலையட்டும் என்ற இரக்கம் ஒருவிதமானது . 
மெய்ப்பொருளை அடைதற்கு மற்றவைகளும் உபாயந் 
தான் என்று அவைகளை ஆதரவுடனும் பூரண விசுவா 
சத்துடனும் அங்கீகரிப்பது மற்றொரு விதமானது . 
இரக்கம் காட்டுகிற முறையில் அத்வைத வேதாந்தம் 
போகிறதில்லை . சாதனம் செய்து வருகிற சாதகன் 
முன்னேற்றம் அடைதற்கு அவைகளும் உற்ற உபாயங் 
களே என்று அம்மார்க்கங்களைப் போற்றிப் பாராட்டும் 
முறையில் துவைத மதம் போன்ற மார்க்கங்களுக்கு 
அத்வைத வேதாந்தம் ஆதரவு அளிக்கிறது . முன்னேற் 
றத்துக்கு உதவாத கோட்பாடுகளை நிராகரிப்பதும் உத 
வுபவைகளைச் சிரத்தையுடன் ஏற்பதும் அத்வைத 
வேதாந்தத்தின் இயல்பு ஆகும் . 


164 

அனுஷ்டான வேதாந்தம் 
மானுட வர்க்கம் படிப்படியாக மேல்நோக்கி வரு 
வதற்கான சாதன வகைகள் பல இருக்கின்றன . சபிக் 
கின்ற பாங்கிலும் தாழ்த்துகிற பாங்கிலும் ஆரம்ப 
தசையில் இருக்கின்ற சாதன வகைகளைக்கருதலாகாது ; 
ஆசீர்வதித்து அவைகளைக் காப்பாற்றும் பான்மையே 
வேண்டப்படுகிறது . எனவே துவைத சம்பிரதாயம் 
புகட்டும் வெவ்வேறு சாதன வகைகளை வெறுக்கவும் 
விலக்கவும் நீக்கவும் வேதாந்தம் செய்யவில்லை . சகல 
விதமான அம்சங்களுடனும் அந்தச் சாதன வகைகள் 
காப்பாற்றி வைக்கப்பட்டுள்ளன . ஜீவாத்மனுக்கு 
நித்தியத்துவம் உண்டு , நிர்தோஷம் ( மலம் நீங்கப் 
பெற்ற நிலை ) உண்டு , தனி வியக்தி யுண்டு என்ற 
துவைத மதக் கோட்பாடும் வேதாந்த தர்சனத்தில் 
ஒரு ஸ்தானம் பெற்றுள்ளது. 

மறுமை என்று சொல்லப்படும் வேறு பல உல 
கங்கள் இருக்கின்றனவென்றும் , சரீரத்தைஉகுத்தபின் 
மனிதன் அத்தகைய உலகங்களுக்கு ஏகுகிறான் என் 
றும் துவைத மதம் புகட்டுகிறது . இக்கொள்கைகளை 
யெல்லாம் வேதாந்த தர்சனம் அப்படியே அங்கீகரித்து 
வைத்துக் கொள்கிறது . ஏனென்றால் மனபரிபாகம் 
அடைந்துவருகிற ஜீவனுக்கு ஒரு படித்தரத்தில் இக் 
கொள்கைகளும் உதவுகின்றன . ஜீவாத்மா அடைந்து 
வரும் பரிணாமத்தைப்பற்றிய ஏகதேச உண்மையை 
இக்கொள்கைகள் விளக்குகின்றன . எனவே அத்வைத 
வேதாந்தம் இவைகளை நிராகரிப்பதில்லை . 


அனுஷ்டான வேதாந்தம் 

165 
பஞ்சபூதங்களையும் அவைகளை இயக்குகின்ற சக்தி 
யையும் கொண்டு இந்த ஜகத்தானது சிருஷ்டிக்கப்பட் 
டிருக்கிறது என்பது துவைத மதக்கோட்பாடு ஆகும் . 
இச்சா சக்தியின் விளையாட்டாக இந்தப் பிரபஞ்சம் 
வந்துள்ளது எனக் கருதப்படுகிறது . அத்தகைய 
இச்சா சக்தியோ இப்பிரபஞ்சத்துக்கு அன்னியமா 
னது என்பது அம்மதத்தின் கொள்கை . இக்கோட் 
பாட்டின் பிரகாரம் மனிதனிடத்து சரீரம் என்றும் 
ஆத்மா என்றும் இரண்டு தத்துவங்களின் சேர்க்கை 
ஏற்பட்டிருக்கிறது என்பதாகிறது . இவ்வாத்மாவானது 
பரிச்சின்னமானது . 

அதாவது அளவுபட்டது எனி 
னும் அதற்குத் தன்னளவில் பூரணத்துவம் உண்டு . 
ஜீவாத்மாவைப் பற்றி துவைத மதம் கொண்டுள்ள 
இக்கொள்கையை அனுசரித்தே அதற்கு அமரத்துவம் , 
மறுமையில் பதவி முக்தி முதலியவைகளை அமைத்தாக 
வேண்டும் . இத்தகைய கோட்பாடுகளும் வேதாந்த 
தர்சனத்தில் இவைகளுக்கேற்ற ஸ்தானத்தைப் பெற் 
றுள்ளன . ஆகவே துவைத மதத்துக்குரிய பொது 
வான சில கோட்பாடுகளையும் நாம் அறிந்திருப்பது 
அவசியமாகிறது . 

துவைத மதத்தின் கொள்கைப்படி நமக்கு ஸ்தூல 
சரீரம் ஒன்று உண்டு. இந்த ஸ்தூல சரீரத்தினுள் 
சூக்ஷ்ம சரீரம் என்பது மற்றொன்று இருக்கிறது . இந்த 
சூக்ஷ்ம சரீரமும் பஞ்ச பூதங்களாலானது . பின்பு அப் 
பூதங்களும் பஞ்சீகரணமாகாது சூக்ஷ்ம நிலையிலேயே 
இருக்கின்றன . ஜீவாத்மாவினுடைய கர்மங்களை யெல் 


166 


அனுஷ்டான வேதாந்தம் 


லாம் சம்ஸ்கார மயமாக ஏற்றுக்கொள்வது இந்த 
சூஷ்ம சரீரமேயாம் . சந்தர்ப்பம் வாய்க்கும்பொழு 
தெல்லாம் ஸ்தூல வடிவத்தில் பலன் தர இக் கருமங்க 
ளெல்லாம் ஆயத்தமாயிருக்கின்றன . ஜீவாத்மா எண் 
ணுகிற ஒவ்வொரு எண்ணமும் , செய்கிற ஒவ்வொரு 
வினையும் கொஞ்சகாலத்துக்குப் பிறகு சூக்ஷ்ம நிலையை 
அடைகிறது ; விதைபோன்று அது ஆய்விடுகிறது . 
சூக்ஷ்ம சரீரத்தில் அவ்யக்த நிலையில் அது இருக்கிறது . 
நாளடைவில் அது ஸ் 

தூல வடிவெடுத்துப் பலன் தர 
ஆரம்பிக்கிறது . இந்த வினைப்பயனே மானுட ஜீவிதத் 
துக்கு முகாமையாகிறது . ஆகவே தனது ஜீவிதத்தை 
மனிதன் தானே உருப்படுத்துகிறான் . இங்ஙனம் மனி 
தன் தனக்குத்தானே உண்டுபண்ணிக்கொள்ளும் கரும 
நியதிகளுக்கு அன்னியமான வேறு எந்த நியதிகளிலும் 
கட்டுண்டவன் ஆகான் . இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கும் 
அடிப்படையாகக் காரண சரீரம் என்பது ஒன்று 
உண்டு . அது அக்ஞானமே வடிவெடுத்தது . அக்ஞா 
னத்தினின்று உதிக்கும் எண்ணங்களும் , சொற்களும் , 
செயல்களும் மெல்லிய நூல் கயிறு போன்றவைகள் . 
அந்நூல் கயிற்றில் அமைத்துள்ள வலையானது மனி 
தனை நலம் கேடு ஆகியவைகளில் கட்டிப் பிணித்துக் 
கொண்டிருக்கிறது. இத்தகைய வினையின் வேகத்தை 
மனிதன் கிளப்பிவிடுவானாகில் அதனால் விளையும் 
பயனை அவன் அனுபவித்தே ஆகவேண்டும் . விதி அல் 
லது கரும நியதி என்பது இதுவே . ஸ்தூல , சூக்ஷ்ம , 
காரண வடிவத்தில் உள்ள இந்த சரீரத்தினுள் ஜீவாத் 


மான 


அனுஷ்டான வேதாந்தம் 

167 
மன் குடியிருக்கிறான் . ஜீவாத்மனுடைய வடிவத்தை 
யும் வண்ணத்தையும் பற்றிய விதவிதமான விவாதங் 
கள் இருக்கின்றன . அணுப்போன்று ஜீவாத்மாவா 
னது மிக 

நுண் ணியது என்பது ஒரு தரத்தார் 
கொள்கை . அது அவ்வளவு மிக நுண்ணியதன்று என் 
பது மற்றொரு தரத்தார் நம்பிக்கை . அது மிகப் பெரி 
யது என்று வேறு ஒரு சாரார் சாதிக்கின்றனர் . இந்த 
ஜீவாத்மாவானது பரமாத்மாவுக்குரியது . பரமாத்ம 
னைப்போன்று ஜீவாத்மனும் நித்திய வஸ்து . இதற்கும் 
ஆதியும் அந்தமும் இல்லை . சர்வ காலமும் இது நிலைத் 
துள்ளது . பிறகு எண்ணிறந்த பிறவிகளில் விதவித 

தேகங்களை இது எடுப்பதெல்லாம் தனது 
யதார்த்த இயல்பாகிய மாசற்ற நிலையிலே மிளிர்தற் 
பொருட்டேயாம் . ஜீவாத்மாவுக்குரிய புனிதத்தின் 
பொலிவைத் தடைப்படுத்தும் செயல்களெல்லாம் தீவி 
னையல்லது பாபம் . தனது புனிதத்தை மாசுபடுத்தும் 
எண்ணமும் பாப எண்ணமாம் . இனி ஜீவாத்மாவா 
னது விகசிப்பு அடைந்து தனது யதார்த்த சொரூ 
பத்தை ஓங்குவிப்பதற்கு உதவுகின்ற செயலும் சிந்தை 
யும் புண்ணியம் நிறைந்தவைகளாகின்றன . மிகக் கீழ் 
நிலையில் இருக்கும் துவைதவாதியானாலும் சரி , மிக 
உயர்ந்த நிலையில் இருக்கும் அத்வைதவாதியானாலும் 
சரி , வைதிக சமயத்தார் எல்லார்க்கும் ஏற்புடைய 
கோட்பாடு ஒன்று உண்டு . அதாவது ஆற்றல்கள் 
அனைத்தும் , சித்திகள் யாவும் ஜீவாத்மாவின்கண் 
இயல்பாய் அமைந்துள்ளன ; அத்தகைய வல்லமைகள் 


168 


அனுஷ்டான வேதாந்தம் 


புறவுலகிலிருந்து வந்தமைபவைகளல்ல . 

அவ்யக்த 
மாக சர்வ சக்தியும் ஜீவாத்மாவின் பால் உள . ஜீவிதத் 
தில் நிகழும் சம்பவங்களெல்லாம் 

அவ்யக்தமா 
யுள்ள சக்தியை வியக்தமாக்குதற் பொருட்டேயாம் . 
மறைந்து கிடக்கும் ஆற்றல் மீண்டும் மிளிரவேண்டும் . 

இனி புனர் ஜன்ம வாதத்தைப்பற்றிய கோட்பா 
டும் உளது . அது மறுபிறப்பைப்பற்றிய கொள்கை 
யாகும் . அதன்படி இத்தேகம் அழிந்துபோன பிறகு 
ஜீவாத்மாவானது இன்னொரு சரீரம் எடுத்துக்கொள் 
கிறது . அப்படி எடுத்த தேகம் தேய்ந்துபோன பிறகு 
அதைத் தொடர்ந்து வேறு ஒன்றை அமைத்துக்கொள் 
கிறது . இங்ஙனம் பல பிறவிகள் ஒன்றன்பின் ஒன்று 
வந்து அமைகின்றன . மறுபிறப்பானது இவ்வுலகி 
லேயே நிகழலாம் அல்லது வேறு உலகங்களிலும் நிகழ 
லாம் . பிறப்பு எடுப்பதற்கு உலகங்கள் பல இருக்கின் 
றன வெனினும் அவைகளுள் இப்பூவுலகமே சாலச் 
சிறந்ததெனக் கருதப்படுகிறது . ஏனென்றால் வினைப் 
பயனை ஒழிப்பதற்கு இது உதவுவது போன்று மற்ற 
வைகள் உதவமாட்டா . அவ்வுலகங்களில் துக்கம் என் 
பது மிகக்குறைவு என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றனர் . 
துன்பம் கலவாத இன்பம்தானே நாம் வேண்டுவது 
என்று சிலர் நினைக்கலாம் . ஆனால் துன்பம் துய்க்காத 
வர்கள் முன்னேற்றமடைவது துர்லபம் . ஏனென்றால் 
எப்பொழுதும் இன்பத்திலேயே திளைத்திருப்பவர்க்கு 
அவ்வின்பத்திலும் மேலானது எதையும்பற்றி நினைக்க 
அவகாசமில்லை . இவ்வுலகத்திலோ வெனின் இன்பம் 


அனுஷ்டான வேதாந்தம் 

169 
சிறிதளவும் துன்பம் பெரிதளவும் இருக்கின்றன . துன் 
பத்தினால் மொத்துண்கின்ற ஜீவன் ஒருகாலம் அல்லா 
விட்டால் ஒரு காலம் தனது பரிதாபகரமான நிலையைக் 
குறித்து எண்ணி விழிப்படைகிறான் ; இதினின்று 
தன்னை விடுவித்துக் கொள்ளுதற்கு உபாயம் ஏதாவது 
உண்டா என்று ஆலோசித்துப் பார்க்கிறான் . ஆனால் 
சுவர்க்கவாசம் என்பதோ இவ்வுலகில் பணக்காரர் 
வாழ்க்கைக்கு ஒப்பானது . பணம் மிகப்படைத்திருப் 
பதில் திருப்தியடைகிறவர்களும் , சுகஜீவனத்தில் பற்று 
வைத்திருப்பவர்களும் அதற்கு மேலான எதையும் 
பற்றி எண்ணிப் பார்ப்பதும் கிடையாது . இம்மையில் 
செல்வன் பெறுகிற இந்திரிய சுகத்தைத்தான் மறுமை 
யில் சுவர்க்கவாசியும் பெறுகிறான் . இவனுடைய சுகத் 
துக்கும் அவனுடைய சுகத்துக்கும் வண்ணத்தில் தான் 
சிறிது வேற்றுமையுண்டு . இங்கு செல்வன் பெறுவது 
தினையளவு சுகம் என்றால் ஆங்கு சுவர்க்கவாசி பெறு 
வது பனையளவு சுகம் . ஏனென்றால் அவன் படைத் 
திருப்பது சூக்ஷ்ம சரீரம் . அத்தகைய சரீரத்துக்குப் 
பசியும் தாகமும் பிணியும் கிடையா . விரும்பியவாறு 
இன்பத்தைத் துய்த்துக்கொண்டே இருக்கலாம் . 
சுவர்க்க வாசம் பண்ணுகிற ஜீவனுக்கு சுகபோகங்கள் 
ஒன்றன்பின் ஒன்று வந்துகொண்டே யிருக்கின்றன . 
அவைகளில் ரமித்துக் கிடப்பதால் அந்த ஜீவன் தனது 
யதார்த்த சொரூபத்தைப்பற்றி மறந்து விடுகிறான் . 
ஆக , மண்ணுலகில் செல்வனுக்கும் விண்ணுலகில் தேவ 
சரீரத்தைப் பெற்றிருப்பவனுக்கும் கதியொன்றே . சுக 


170 

அனுஷ்டான வேதாந்தம் 
மாக ஜீவித்திருப்பதோடு அவர்களின் அலுவல் முடிந்து 
விடுகிறது . பரஞானத்துக்கும் அவர்களுக்கும் வெகு 
தூரம் . இனி பிரம்மலோகம் போன்ற இடங்களில் 
போகமும் உண்டு ; ஆத்மபரிபாகம் அடைதலும் 
உண்டு . ஆங்கு ஜீவன் இன்னும் உயர்ந்த நிலையை 
நாடிப் பரிணமித்துக்கொண்டே போகிறான் . துவைத 
மதக்கொள்கையின்படி பரமபதம் என்று சொல்லப் 
படும் நிலையொன்று உண்டு . சுவர்க்கங்களுக்கெல்லாம் 
மேலானது . 

கைலாசம் என்றும் வைகுண்டம் 
என்றும் வழங்குவது அதுவே . அந்த லோகத்தை 
அடையும் ஜீவன் சாலோக்கிய முக்திபெற்றுவிட்டான் 
எனப்படுகிறான் . அத்தகையவன் சாசுவதமாக அங் 
கேயே வசித்திருக்கிறான் . தெய்வத்துக்குப் பக்கத்தில் 
அவன் வந்திருப்பதால் சாமீப்யம் என்று அந்நிலை 
அழைக்கப்படுகிறது . தெய்வத்துக்குப் பக்கத்திலேயே 
இருப்பதால் அந்த தெய்வத்தின் வடிவம் அவனுக்கு 
வந்துவிடுகிறது . ஆக , அது சாரூப்யம் எனவும் இயம் 
பப்படுகிறது . 

அத்தகைய பதவியைப் பெற்றுள்ள 
ஆத்மாக்களுக்கெல்லாம் அழகிய திருமேனிகள் வந்து 
விடுகின்றன . ரோகமும் , ஜரையும் , மரணமும் அவர் 
களை வந்து தீண்டுவதில்லை . எண்ணியதை எண்ணி 
யாங்கு அவர்கள் ஆங்கு எய்தப் பெறுகின்றனர் . பரி 
பக்குவம் அடைந்துள்ள அத்தகைய ஆத்மாக்கள் 
குறிப்பிட்ட காலங்களில் இம்மண்ணுலகில் திரும்பவும் 
வந்து பிறப்பதுண்டு . மற்ற ஜீவர்களை தெய்வ நெறி 
யில் நடாத்துதற் கென்றே அவர்கள் அங்ஙனம் அவ 


அனுஷ்டான வேதாந்தம் 


171 


தரிக்கின்றனர் . ஆசாரியர்களாகவும் சமய குரவர்களா 
கவும் மண்ணுலகில் வந்துள்ளவர்களெல்லாம் அத்த 
கைய சித்த புருஷர்களாம் . முக்தியடையப் பெற்றவர் 
களாக அவர்கள் முழுமுதற் பொருளின் சன்னிதியி 
லேயே பரமபதத்தில் வசித்திருப்பவர்கள் . ஆயினும் 
மண்ணுலகில் உழலும் மாந்தர்பால் அவர்கள் இரக்கம் 
கொண்டு ஈண்டு இறங்கி வருகின்றனர் . அன்புடனும் 
அனுதாபத்துடனும் இவர்களுக்குப் பெருநெறி புகட்டி 
இவர்களையும் பரமபதத்தின்பால் செலுத்துதல் 
ஒன்றே அத்தகைய ஆசாரிய புருஷர் களின் நோக்க 
மாகும் . 

இத்தகைய பதவிகளைப் பெறுவது நமது லட்சிய 
மாகாது என்கிறது அத்வைத வேதாந்தம் . விதேக 
முக்தியே நமது குறிக்கோள் ஆகும் . எது கால தேச 
வர்த்தமானத்துக்குப் பரிச்சின்னமாகிறதோ 
உயர்ந்த லக்ஷியமாகாது . கால தேச வர்த்தமானத் 
துக்கு அபரிச்சின்னமாவது அதாவது அதீதமாயிருப் 
பதே ஒப்பற்ற உயர் நிலையாகும் . மற்று தேகம் தாங்கி 
யிருக்கும் நிலையை அனந்தம் என்றோ, அபரிச்சின்னம் 
என்றோ இயம்பலாகாது . தேகம் என்பதே ஒரு 
வரையறைக்கு உட்பட்டிருப்பதால் அது அபரிச் 
சின்னமாகாது . சிந்தை என்று சொல்லப்படுவதும் 
அபரிச்சின்னமாகாது . ஏனென்றால் சிந்தையும் அளவில் 
அடங்கியதாகிறது . தேகத்துக்கு அதீதத்திலும் சிந் 
தைக்கு அதீதத்திலும் நாம் சென்றாக வேண்டும் என் 
கிறது அத்வைத வேதாந்தம் . மற்றொரு முக்கியமான 


172 


அனுஷ்டான வேதாந்தம் 


விஷயத்தை அத்வைத வேதாந்தம் புகட்டுகிறது . 
அதாவது முக்தி என்பது நம்மிடத்து இல்லாதிருந்து 
இனி அடையப்படுவதன்று . ஏற்கனவே அது நம்மி 
டத்து இருக்கிறது . மறதியால் நாம் அதைப் புறக் 
கணித்துவிட்டோம் . ஆத்மபரிபாகத்தை இனி முயற்சி 
செய்து பெறுவதன்று . நாம் யாண்டும் பரிபக்குவமே 
வடிவெடுத்தவர்களாக இருக்கிறோம் . மரணமிலாப் 
பெருவாழ்வு ( அமரத்வம் ) என்பது நமக்கு அன்னிய 
மானதன்று ; என்றைக்கும் அழியாப் பொருளாகவே 
நாம் இருக்கிறோம் . உலப்பில்லா ஆனந்தம் என்பது 
முயன்று இனிப் பெறுதற்கான பெருநிலையன்று . நாம் 
யாண்டும் ஆனந்த சொரூபமாகவே இருக்கிறோம் . 
இவைகளெல்லாம் நம்மிடத்து இல்லையென்று எண் 
ணிக்கொண்டு நாம் அழுது புரண்டுகிடந்த காலத்தும் 
இப்பெருநிலைகள் யாவும் நமக்குச் சொந்தமாய் இருந் 
திருக்கின்றன . இப்பெரு நிலைகளை உணர்ந்திருக்கும் 
பொழுதும் உணராதிருக்கும்பொழுதும் எப்பொழு 
துமே இவை யாவும் நமக்குச் சொந்தம் . 

நீ நித்தியமுக்தனாயிருக்கிறாய் என்று இந்த நொடிப் 
பொழுதில் உணர்ந்து இயம்புவாயாகில் நீ இப்பொ 
ழுதே முக்தன் ஆய்விடலாம் . நீ பந்தபாசங்களில் கட் 
டுண்டு கிடக்கிறாய் என்று எண்ணிக்கொண்டு வருந்து 
வாயாகில் அப்படி நீ எண்ணிக்கொண்டிருக்கும் வரை 
யில் நீ பத்தாத்மாவேயாம் . அத்வைத வேதாந்த 
மானது இப்பேருண்மையைத் துணிந்துமுரசறைகிறது . 
துவைதவாதத்தை அடிப்படையாகக் கொண்டுள்ள 


கைய 


அனுஷ்டான வேதாந்தம் 

173 
சமயங்கள் என்ன புகட்டுகின்றன என்பதையும் இது 
காறும் எடுத்து இயம்பியாய் விட்டது . இனி எத்த 

சாதனத்தைக் கடைப்பிடிப்பது என்பதை 
உனக்கு நீயே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் . 

வேதாந்தம் புகட்டுகின்ற உயர்ந்த லக்ஷியத்தைக் 
கிரகித்துக் கொள்வது மிகக்கடினமானது . இதைக் 
குறித்து மாந்தர் காலமெல்லாம் வீண் விவாதம் செய்து 
கொண்டிருக்கின்றனர் . இதற்கெல்லாம் அடிப்படை 
யான சங்கடம் ஒன்று உண்டு . அதாவது ஏதோ சில 
கொள்கைகளை மாந்தர் ஆழ்ந்து பற்றிப் பிடித்துக் 
கொள்கின்றனர் . பிறகு அவைகளுக்கு மாரு 

மாறான 

கொள் 
கைகளை மறுக்கவும் தாக்கவும் செய்கின்றனர் . 
மானுடா , 

இத்தகைய பெருவழக்கிலே நீ கலந்து 
கொள்ளாதே . உனக்குகந்த ஒரு கோட்பாட்டை நீ 
எடுத்துக்கொள் . அவரவருக்குத் தேவையாயிருப்பவை 
களை மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும் . மானுடன் 
என்று அழைக்கப்படும் இந்தச் சிறிய ஜீவ வியக்தியில் 
உனக்குப் பற்றுதல் இருக்கிறதென்றால் இதை நீ உறுதி 
யாகப் பிடித்து வைத்துக்கொள் . இந்த மானுட 
போகத்துக்குரிய வாசனைகளிலேயே ஊறிக்கிடக்க நீ 
விரும்புவாயாகில் அவைகளைக்கொண்டு , நீ திருப்தி 
யடைந்து அவைகளில் வேண்டியவாறு ரமித்திரு . மனு 
ஷத் தன்மையில் நிலைத்திருப்பதில் நலனும் இனிமை 
யும் உள என்பது உனது அனுபவம் என்பாயாகில் எத் 
தனை காலத்துக்கு வேண்டுமானாலும் அந்நிலையிலேயே 
நீ மகிழ்வுடன் இருந்துகொள் . அது உனக்கு முற்றி 


174 

அனுஷ்டான வேதாந்தம் 
லும் சாத்தியம் . அப்படி மனுஷ நிலையிலேயே சர்வ : 
காலமும் பிறந்து பிறந்து உழன்றிருக்கும் உன்னை 
வேண்டாமென்று தடுப்பார் யாருமில்லை . உன்னுடைய 
ஊழ் அல்லது கதியை அமைப்பவன் நீயே . 

உனக் 
கென்று நீ படைத்துள்ள மானுட இயல்பை விட்டொ 
ழித்துவிடு என்று உன்னைக் கட்டாயப்படுத்துவார் 
யாருமில்லை . எத்தனை பிறவிகளில் நீ மானுடனாகவே 
இருக்கவேண்டுமென்று ஆசைப்படுகின்றாயோ அத்தனை 
பிறவிகளில் மீ மானுடனாகவே இருக்கலாம் . நீ மானு 
டனாக இருக்க வேண்டாமென்று உன்னைத் தடுக்க 
யாருக்கும் இயலாது . இனி நர வடிவம் வேண்டாம் ; 
தேவ கணத்தைச் சேர்ந்தவன் ஆகவேண்டுமென்று நீ 
விரும்புகின்றாயா ? அதுவும் உனக்குச் சாத்தியம் . 
ஏனென்றால் வினைக்கேற்ற வடிவம் எடுப்பதுதான் 
வாழ்க்கையைப் பற்றிய விதி . மற்று மண்ணுலகத்தவ 
னாக இருப்பதும் வேண்டாம் , விண்ணுலகத்தவனாக 
இருப்பதும் வேண்டாம் என்று இவை யாவிலும் விரக்தி 
கொள்ளும் ஆத்மாக்களும் இருக்கிறார்கள் . அப்படி 
நினைக்கின்றவர்களது கொள்கை அடாதது என்று 
எண்ணுதற்கு உனக்கு உரிமையேது ? ஓர் ஆயிரம் 
ரூபாயை நஷ்டமாக விட்டுவிடுவதைக் குறித்து நீதிகில் 
அடைந்து போய்விடலாம் . ஆனால் குபேரன் போன்று 
செல்வம் படைத்துள்ள வேறு யாரோ சிலர் தங்களி 
டத்துள்ள அனைத்தையும் இழந்து விட்ட பிறகும் 
அதைக்குறித்துக் கிஞ்சித்தேனும் கவலைப்படாதிருக்க 
லாம் . அத்தகைய பற்றற்ற பெருமக்கள் முன்பும் 


உ 


அனுஷ்டான வேதாந்தம் 

175 
உலகில் இருந்திருக்கின்றனர் ; இப்பொழுதும் இருந்து 
வருகின்றனர் . உன்னை நீ அளவையாக வைத்துக் 
கொண்டு அவர்களை மதிப்பிடத் துணிவானேன் ? பரிச் 
சின்னத்தோடு கூடிய ஜீவபோதத்தில் நீ பற்றுதல் 
வைத்திருக்கிறாய் . அற்பமாயுள்ள இவ்வுலக வாழ்க் 
கையைப்பற்றிய எண்ணங்கள் உனக்கு உயர்ந்ததொரு 
லட்சியமாகத் தென்படலாம் . வேண்டியவாறு உவ 
கையோடு நீ அவ்வெண்ணங்களைப் பற்றிப் பிடித்துக் 
கொள் . விரும்பியவாறு இவ்வுலகமும் உனக்கு இன் 
பம் ஊட்டுவதாகும் . ஆனால் வாழ்க்கையைப் பற்றிய 
உண்மையை ஓர்ந்து உணர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் . 
இவ்வுலகின் அற்ப சுகங்களைக்கொண்டு அவர்கள் திருப் 
தியடைய முடியாது . இப்பொம்மலாட்டங்களை யெல் 
லாம் அவர்கள் கண்டுகளித்தாய் விட்டது . இதற்கப் 
பாலுள்ள பெருநிலையை நாடிச்செல்ல அவர்கள் விரும் 
புகின்றனர் . இன்பங்கள் பல நிறைந்துள்ளதென்றா 
லும் இவ்வுலகத்தைக்கண்டு அவர்கள் மயங்குவதில்லை . 
சேற்றுக்குழியில் புழுக்கள் இன்பம் துய்க்கின்றன . அத் 
தகைய சேற்றுக்குழிக்கு ஒப்பாக இவ்வுலகை அவர்கள் 
கருதுகின்றனர் . பரிபாகம் அடைந்துள்ள அப் பெரு 
மக்களை உனது கொள்கையில் கட்டுப்படுத்துவது 
பொருந்தாது . மனிதர் எல்லார்க்கும் உனது கொள் 
கையை அளவையாக வைக்கின்ற மனப்பான்மையை 
நீ அறவே விட்டொழிக்கவேண்டும் . வெவ்வேறு பாங் 
குடைய எல்லார்க்கும் இங்கு இடமுண்டு என்பதை நீ 
அறிந்து கொள்வாயாக . 


176 

அனுஷ்டான வேதாந்தம் 
பரந்த பாங்குடையவனாக மனிதன் உலகில் வாழ்ந் 
திருக்கவேண்டும் . சாகும் தறுவாயிலும் அதே விதத் 
தில் பரந்த மனமுடையவனாக இருக்க வேண்டும் , 
இதற்கு எடுத்துக்காட்டு ஒன்று எடுத்துக்கொள்வோம் . 
சில ஆண்டுகளுக்கு முன்பு நீராவிக்கப்பல்கள் சில தென் 
கடலில் சென்றுகொண்டிருந்தன . அவைகள் இங்கி 
லாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் உரிய கடற்போர்க் 
கப்பல்கள் , திடீரென்று புசல் காற்று ஒன்று கிளம்பி 
வந்து அவைகளைச் சூழ்ந்து கொண்டது . ஒரே ஒரு 
கப்பலைத் தவிர ஏனையவைகள் ஆபத்தில் அகப்பட்டுக் 
கொண்டன . மூழ்கிக்கொண்டிருந்த கப்பல்களில் 
இருந்த மாலுமிகளும் ஏனைய படைகளும் அந்தந்தக் 
கப்பலின் மேல் தட்டுக்கு வந்தார்கள் . ஆபத்தினின்று 
தப்பித்துச் செல்லுதற்கிருந்த ஒற்றைக் கப்பல் வாசிக் 
ளுக்கு மனமார ஆசி கூறினார்கள் . நீங்கள் சுகமாய்த் 
திரும்பிப்போய் இங்கு நிகழ்ந்ததை உலகத்தவர்க்கு 
எடுத்துச்சொல்லுங்கள் " என்று இயம்பிவிட்டு அத்தனை 
பேரும் அலைகடலில் மாண்டு மறைந்து போயினர் . அப் 
படி மடிந்தவர்களின் மனப்பான்மையைத்தான் தைரி 
யம் என்றும் , தயாள குணம் என்றும் , பரந்த பாங்கு 
என்றும்பகரலாம் . அன்னவர்படைத்திருந்தது போன்று 
பரந்த மனப்பான்மை படைத்திருக்க ஒவ்வொருவனும் 
முயல வேண்டும் . தான் வகித்து வரும் கீழ்மைக்கு 
மற்றவர்களையும் இழுக்க முயலுதல் முறையன்று . 

மற்றொரு மடமையிலே ஒவ்வொரு மனிதனும் 
மயங்கிக்கிடக்கிறான் . அது தன்னைக் குறித்துத் தானே 


அனுஷ்டான வேதாந்தம் 


177 


பெருமிதமாக மதிப்புப் போடுவதாம் . உலகத்தில் 
நலத்தை நிலைநாட்டுதல் தனது தனிச்செயல் என்று 
ஒவ்வொரு மனிதனும் தன்னை மதித்து வருகிறான் . 
தான் இல்லாவிட்டால் உலகம் உய்யாது என்றும் 
அதனால் உலகுக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படும் என் 
றும் ஒவ்வொருவனும் எண்ணுகிறான் . தனது வியக்தி 
யின்மீது அவன் வைத்துள்ள பெரும் பற்றுதலை அது 
குறிக்கிறது . தான் எண்ணுவது போன்று ஒவ்வொரு 
மனிதனும் உலகுக்கென்றே வாழ்ந்திருந்து உலக நன் 
மைக்கென்றே உயிர் கொடுத்தான் என்பது உண் 
மையா ? தன்மீது இவ்வளவு பெரிய அபிமானம் வைத் 
திருக்கும் மனிதனுக்குத் தெய்வந்தான் நல்லறிவைக் 
கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் . வாஸ்தவத்தில் 
தன் நலம் கருதாது உலக நலத்திலேயே கண்ணும் கருத் 
துமாயிருக்கின்ற ஆடவரும் மகளிரும் சேர்ந்து இரு 
நூறுபேர் ஒரு நாட்டில் இருப்பார்களானால் ஐந்து நாட் 
களில் அந்நாட்டில் கிருதயுகம் வந்துவிடும் . ஜன சமு 
தாயத்துக்காக நாம் உயிரைக் கொடுக்கிறோம் என்பது 
உண்மையல்ல . இவை யாவும் பொருளற்ற வீண் 
பேச்சுக்களாம் . பிறகு உண்மை யெது என்பதை உலக 
சரித்திரம் நமக்கு விளக்கிக்காட்டி வருகிறது . தான் 
தனது என்பனவற்றைப் பற்றிச் சிறிதும் நினையாதிருந் 
தவர்களே மானுடவர்க்கத்துக்குப் பேருபகாரம் செய்த 
பெருமக்கள் ஆயினர் . ஆண்மக்கள் ஆனாலும் சரி , 
பெண்மக்கள் ஆனாலும் சரி அவர்கள் எவ்வளவுக் 
கெவ்வளவு தங்களைப்பற்றியே எண்ணிக்கொண்டிருக் 

A. 12 


178 


அனுஷ்டான வேதாந்தம் 


( ( என் சுக 


கிறார்களோ அவ்வளவுக்கவ்வளவு அவர்கள் உலகுக்குச் 
செய்தது ஒன்றுமில்லை . ஒன்று சுயநலம், மற்றது பிற 
நலம் . அற்ப சுகபோகங்களை விடாது பிடித்துக்கொள் 
ளுதல் , இப்பொழுது அமைந்துள்ள உடல் வாழ்க் 
கையே திரும்பத் திரும்பத் தொடர்ந்து நிகழ்ந்து 
கொண்டே இருக்கவேண்டுமென்று ஆசைப்படுதல் - 
இத்தகைய மனப்பான்மையே முழுமோசமான சுயநலம் 
எனப்படுகிறது . மெய்ப்பொருளை அறிந்து கொள்ள 
வேண்டுமென்று ஆசைப்படுபவர்க்கு இத்தகைய தன் 
நலம் உதிக்காது . ஜீவகாருண்யம் படைத்திருப்பவர்க் 
கும் இத்தகைய சுயநலம் வடிவெடுக்காது . 
வாழ்க்கைக்கு வேண்டிய யாவும் எனக்குக் கைகூட 
வேண்டும் ; மற்றவர்களைப் பற்றிய கவலை எனக்கு 
வேண்டாம் ” என்னும் எண்ணத்திலிருந்துதான் இப் 
பேர்ப்பட்ட சுயநலம் உருவெடுக்கிறது . மற்றவர்களி 
டத்திருந்து பிரித்தெடுத்து வைத்துக்கொண்ட தன் 
னைப்பற்றிய அபிமானமாக இது முடிந்துவிடுகிறது . 
இதற்கு நேர்மாறாக இத்தொல்லுலகம் கண்டறிந்த பர 
மாசாரியர்களும் , ஞானிகளும் , முனிவர்களும் வாழ்ந்த 
வாழ்க்கையை நாம் எண்ணிப் பார்க்கவேண்டும் . ஓர் 
அற்ப ஜந்துவுக்கு உபகாரம் செய்தற் பொருட்டுத் 
தாங்கள் நூறு தடவை உயிரை வழங்கவேண்டும் 
என்று ஏற்பட்டால் அவர்கள் அங்ஙனம் செய்ய 
ஆயத்தமாயிருந்தனர் . பரந்த பாங்கு படைத்திருந்த 
அத்தகைய பெருமக்கள் போன்றவர்கள் இப்பாரினுள் 
ளே இன்னும் பலபேர் தோன்றுவார்களாக . உலகம் 


அனுஷ்டான வேதாந்தம் 


179 


உய்தற்கு அவ்வுத்தமர்களே உறுதுணையாகின் றனர் . 
சுயநலமே திரண்டு - உருவெடுத்து வந்துள்ள அற்ப 
மானுடா , சன்மார்க்கத்தைப் பற்றியும் லோக ஹிதத் 
தைப்பற்றியும் பேசுதற்கு. உனக்கு யாது யோக்யதை 


யுளது ? 


சன்மார்க்கத்திலே நிலைநின்றவர்களுள் கௌதம 
புத்தருக்கு ஒப்பானவர் ஒருவரைப்பார்ப்பது அரிதி 
லும் அரிது . நெறியிலே தலைசிறந்தவர் என்றாலும் 
அவரது கொள்கை எப்படிப்பட்டது என்பது வியப் 
புக்குரியதாகிறது . நம்மை ஆளும் ஈசுவரன் ஒருவன் 
இருக்கிறான் என்பதில் அவருக்கு நம்பிக்கை கிடை 
யாது . ஜீவாத்மா என்பது ஒன்று உண்டு என்று அவர் 
உணரவில்லை . ஜீவாத்மாவைப்பற்றியோ பரமாத்மா 
வைப்பற்றியோ அவர் விசாரிக்கவில்லை.. அக்ஞேய 
வாதியாகவே ( Agnostic ) அதாவது ஆத்ம தத்துவம் 
தமக்கு ஒன்றும் தெரியாது என்னும் கொள்கையில் 
ஊறியவராகவே அவர் ஆயுள் காலமெல்லாம் இருந் 
தார் . அதற்கிடையில் மன்னுயிர் எதுவானாலும் 
அதன் பொருட்டுத் தமது உயிரைப் பரித்தியாகம் 
செய்ய அவர் ஆயத்தமாயிருந்தார் . வாழ்நாளெல் 
லாம் உலகத்தவர் அனைவர் நலத்துக்கென்றே அவர் 
உழைத்து வந்தார் . உலகம் நலம்பெறவேண்டும் என் 
னும் ஒர் எண்ணமே யாண்டும் அவர் உள்ளத்தில் 
குடிகொண்டிருந்தது . புத்தர் பெம்மானுடைய ஜீவீய 
சரிதத்தை எழுதியவர் அவரைக் குறித்து நல்லதொரு 
வாக்குமூலம் வெளியிட்டார் . பகுஜன ஹிதத்துக்காக 


180 

அனுஷ்டான வேதாந்தம் 
வும் பகுஜன சுகத்துக்காகவும் அவர் பிறப்பெடுத்தார் 
என்பது அந்த வாக்குமூலமாகும் . தாம் விமோசனம் 
அடையவேண்டும் என்று எண்ணி அவர் வனத்துக்குப் 
போய் நிஷ்டை புரியவில்லை . உலகம் யாவும் துன்பத் 
தில் தவிக்கிறதென்றும் , தாம் அதற்கு ஒருவிமோசனம் 
கண்டுபிடிக்கவேண்டுமென்றும் அவர் உணர்ந்தார் . 
‘ உலகத்தில் இவ்வளவு துன்பம் இருப்பானேன் ? 
என்னும் ஒரு கேள்வியே அவருடைய வாழ்க்கையை 
முழுதும் கவர்ந்து வந்தது . அத்தகைய புத்தர் பெம் 
மான் போன்று நாம் நன்னெறியில் நிலை நிற்பவர் 
ஆவோமா ? 

சுயநலம் அதிகரிக்குமளவு ஒருமனிதன் துன்மார்க் 
கத்தில் ஈடுபடுபவன் ஆகிறான் . அதே கோட்பாடு ஒரு 
ஜன சமூகத்துக்கும் உரியதாகிறது . சுயநலம் ஒன்றி 
லேயே காலமெல்லாம் கண்ணுங் கருத்துமாயிருக்கிற 
சமுதாயம் மிகக் கொடூரமானதாகவும் உலகுக்குத் 
துரோகம் செய்யக்கூடியதாகவும் இருந்து வந்திருக் 
கிறது . பரலோகத்தில் வசித்திருக்கும் பரம்பொருள் 
ஒருவர் தங்களைத்தான் அலாதியாக ரக்ஷித்து வருகிறார் 
என்ற துவைத வாதத்தில் நம்பிக்கை வைத்திருக்கும் 
சமயத்தார் உலகில் இருக்கின்றனர் . மதத்தின் பெய 
ரால் உலகத்தில் ஏராளமாக ரத்தவெள்ளம் சிந்தியவர் 
இவ்வுலகில் இருக்கின்றனர் . புற மதஸ்தரிடத்தில் 
கொடூரமாக நடந்துகொள்வது இவர்களின் போக்கு 
ஆகும் . அவைகளில் புகட்டப்பட்டுள்ள கோட்பாடு 
களை நம்பாதமனிதன் கொல்லப்படவேண்டும் என்னும் 


அனுஷ்டான வேதாந்தம் 


181 


கோட்பாடு சில நூல்களில் உண்டு ; அப்படி அவனைக் 
கொன்றுவிடுவது அவனிடத்துக் காட்டும் காருண்யத் 
துக்கு. அறிகுறி என்று மதவெறி பிடித்தவர் நம்புகின் 
றனர் . அத்தகைய நூல்களில் நம்பிக்கைவைக்காத 
வர்களைக்கொல்லுதல் ஒன்றே சுவர்க்கத்துக்குச் செல் 
லுதற்கு உறுதியாக உற்ற உபாயமாம் ! புறமதஸ்தர் 
களைக்கொன்று சுவர்க்கம் போய்ச்சேருபவர்க்கு தேவ 
லோகமடந்தையரும் சுகபோகங்களும் ஏராளமாகக் 
கிட்டுமாம் ! இத்தகைய கொள்கைகளின் விளைவாக 
உலகில் நிகழ்ந்த படுகொலைகள் எத்தனையெத்தனை 
என்பதை எண்ணிப்பார்க்கவேண்டும் . 

சான்றோர்கள் புகட்டியமதத்தில் எத்தகையொழுங் 
கீனமும் கிடையாது . ஏசுகிறிஸ்து புகட்டிய தூயமதத் 
துக்கும் வேதாந்தக் கோட்பாட்டுக்கும் வித்தியாசம் 
இல்லையென்றே இயம்பலாம் . அத்வைதக் கோட்பாடு 
ஆங்கிருப்பதைக் காணலாம் . ஆனால் 

ஆனால் பாமர ஜனங் 
களுக்கு அவர் துவைதமதத்தையும் புகட்டியிருக்கிறார் . 
ஆண்டவன் , ஆளப்படுபவர் என்னும் எண்ணத்தில் 
ஊறி , அதில் திருப்தியடைந்தவர்களாகிய அவர்கள் 
படிப்படியாக மேலாம் லக்ஷியத்துக்கு வரவேண்டும் . 
பரலோகத்திலிருக்கும் பிதாவே என்று புகட்டிய 
அதே ஏசுநாதர் ‘ நானும் என் தந்தையும் ஒன்று 
என்ற அத்வைதக்கொள்கையையும்புகட்டியிருக்கிறார் . 
பரலோகத்தில் இருக்கும் பிதா என்ற கோட்பாடுதான் , 
‘ மனத்தகத்து இருக்கும் தெய்வம் என்னும் கோட் 
பாட்டுக்கு வழிகாட்டுகிறது . கடைசியாக 

மனத் 


182 


அனுஷ்டான வேதாந்தம் 


தகத்து இருக்கும் தெய்வமும் தானும் ஒன்று 
என்னும் முடிவை ஆத்ம சாதகன் . எட்டிவிடுகிறான் . 
ஏசு கிறிஸ்து புகட்டிய போதனையில் சாந்தமும் , 
அருளும் , அன்புமே பொலிந்துகொண்டிருந்தன . அத் 
தகைய தூயமதத்தினுள்ளும் நாளடைவில் ஒழுங் 
கீனம் பிரவேசித்தது. “ நான் ” என்னும் அகந்தையை 
விட்டு விடமாட்டேன் என்று போராடுவது ஒழுங்கீன 
மல்லவா ? நான் , எனது " என்னும் செருக்கு இந்த 
மண்ணுலகில் மட்டுமல்ல , விண்ணுலகுக்கும் அது 
தொடர்ந்து வரவேண்டும் என்று அதை பற்றிப் 
பிடிப்பது கீழ்மையுள் கீழ்மையாகும் . சுவர்க்கபதவியை 
நாடுவது சுயநலமல்லவென்று அவர்கள் நினைக்கின் 
றனர் . மேலும் சுவர்க்க வாழ்வுக்கு ஆயத்தப்படுத்து 
வதுதான் சன்மார்க்கத்துக்கு உற்ற உபாயம் என்றும் 
அவர்கள் கருதிவருகின்றனர் . இது விந்தைக்குரிய 
விஷயமாம் . ஏனென்றால் ஆசையை வளர்ப்பவன் 
ஒருநாளும் நன்னெறியில் நிலைத்திருப்பவன் ஆகான் . 
விந்தைக்குரிய மற்றொரு விஷயமும் உளது . " தான் ” 
" தனது " என்பனவற்றை அகற்றிவிட்டால் மனித 
னிடத்திருந்து நல்லொழுக்கம் எல்லாம் அகன்று போய் 
விடும் என்று ஆடவர் மகளிர் ஆகிய பலர் கருதிவரு 

தனது என்பன அற்ற 
விடத்தே சன்மார்க்கம் தலையெடுக்கிறது என்பதைக் 
கேள்வியுறுங்கால் அவர்கள் திகைத்துப்போய் விடுகின் 
றனர் . அவர்களுடைய விவேகம் எத்தகையது என் 
பதை அதினின்று நாம் யூகித்துக்கொள்ளலாம் . நலன் 


ப 


கின் றனர் . 


41 


. 


தான் 


( நான் 


11 


அனுஷ்டான வேதாந்தம் 

183 
அனைத்தும் உண்டாதற்கும் நன்னெறி தழைத்தோங்கு 
தற்கும் மூல மந்த்ரம் ஒன்று உண்டு . 

என் 
பதை வேர் அறக் களைந்துவிட்டு “ நீ " என்பதை நிலை 
நாட்டுதலே அம் மூலமந்த்ரமாம் . சுவர்க்கம் என்பது 
ஒன்று இருக்கட்டும் அல்லது இல்லாது ஒழியட்டும் ; 
அதைப்பற்றிய கவலை வேண்டாம் . நரகத்தில் இடர்ப் 
படுவதைப் பற்றிய எண்ணத்தையும் ஒழித்துவிடுக . 
ஜீவாத்மன் என்பது ஒன்று இருக்கிறதா , இல்லையா 
என்ற ஏக்கமும் வேண்டாம் . பரிணாமம் அடையாத 
பரம்பொருள் ஒன்று உண்டா என்னும் விசாரமும் 
வேண்டாம் . இதோ , கண்கூடாக உன் எதிரே இவ் 
வுலகம் இருக்கிறது . இதில் துன்பம் நிறைந்திருப்பது 
தென்படுகிறது . இதில் உள்ள துன்பத்தைத் துடைக்க 
புத்தர் பெம்மான் முயன்றது போன்று நீயும் முயலுக . 
துன்பத்தைத் துடைக்க உன்னால் இயலாவிட்டாலும் 
அம்முயற்சியிலேயே உன் உயிரைக்கொடு . உன்னை நீ 
மறந்துவிடு . நீ கற்கவேண்டிய முதல் பாடம் இதுவே . 
நீ ஆஸ்திகனா அல்லது நாஸ்திகனா, நீ அக்ஞேயவாதியா 
அல்லது வேதாந்தியா , நீ கிறிஸ்தவனா அல்லது 
முஸ்லிமா - இவை போன்ற கேள்விகள் உனக்கு முக்கிய 
மானவைகளல்ல . மனிதன் தன்னை எப்பெயரிட்டு 
அழைக்கிறான் என்பதில் பொருள் ஒன்றுமில்லை. பிறர் 
பொருட்டு உழைப்பதன் மூலம் மனிதன் தன்னையே 
மறந்து விடுவானாகில் அஹங்காரம் நசித்துவிடுகிறது . 
அஹங்காரம் நசிக்குமளவு பரபோதம் விகசிக்கிறது . 
பெரிய பொருள் தோற்றத்துக்கு வருகிறது . 


184 


அனுஷ்டான வேதாந்தம் 


3 . 


தனக்கல்ல 


என்கிறது . 


சமதூரக் கோடுகள் இரண்டிலே பக்கம் பக்கமாக 
இரண்டு சக்திகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றன . 
அவைகளுள் ஒன்று " தனக்கு ” என்கிறது , மற்றது 

இவ் இரு சக்திகளின் 
தோற்றம் அல்லது விளையாட்டு மனிதர்களிடத்து 
மட்டுமல்ல மிருகங்களிடத்தும் தென்படுகிறது ; மிருகங் 
களிடத்து மட்டுமல்ல , அற்பப் புழுக்களிடத்தும் அது 
தென்படுகிறது . மானுட ரத்தம் கதகதப்பாயிருக்கும் 
போதே அதை உறிஞ்சி உண்ணவேண்டுமென்று அவன் 
மீது புலியொன்று தன் பற்களையும் கூரிய நகங்களையும் 
நாட்டுகிறது . பிறகு அதே புலி தன் குட்டியைக் காப் 
பாற்றுதற்குத் தன் உயிரைக் கொடுக்கிறது . “ தனக்கு " 
என்கிற முயற்சியையும் , “ தனக்கல்ல " என்கிற முயற் 
சியையும் இங்ஙனம் அதே புலியினிடத்துக் காண் 
கிறோம் . கொலைபாதகன் ஒருவன் கொஞ்சம் பொருளுக் 
காகத் தன் அயலானது தலையைச் சீவி விடுகிறான் . 
பின்பு அதே புல்லிய பெயர்வழியானவன் பட்டினி 
கிடக்கும் தன் மனைவி மக்களைப் பேணுதற்குத் தன் 
உயிரையே தங்கு தடையின்றி எடுத்து வழங்குகிறான் . 
சிருஷ்டிக்கப்பெற்ற ஜகத் முழுவதிலும் இவ்வாறு 
இந்த இரண்டு சக்திகளும் பக்கம் பக்கத்தில் இயங்கி 
வருவதைக் காணலாம் . ஒரு சக்தி இருக்குமிடத்தில் 
மற்றதையும் காணலாம் . ஒன்று சுய நலம் , மற்றது 
பிறநலம் . ஒன்று பிரவிருத்தி , மற்றது நிவிருத்தி . 
தனக்கென்று ஒன்று எடுத்துக் கொள்கிறது , பிறர்க் 
கென்று மற்றது கொடுத்துவிடுகிறது. மிக மிகக் கீழ் 


அனுஷ்டான வேதாந்தம் 


185 


நிலையிலிருந்து மிக மிக உயர்நிலை வரைக்கும் அண்டங் 
கள் யாவும் இவ்விரு சக்திகளுக்கு விளையாட்டு மேடை 
யாகின்றன . இதை நிரூபிப்பதற்கு வேறு அத்தாட்சி 
வேண்டியதில்லை . எல்லார்க்கும் இவ்வுண்மை தானே 
விளங்குகிறது . 

இவ் இரு சக்திகளுள் ஒன்றைப் புறக்கணித்து 
விட்டு மற்றதை மட்டும் எடுத்துக் கொள்ளும் கூட்டத் 
தாரை ஜன சமூகத்தில் காணலாம் . போட்டி போடு 
வதும் போராடுவதும் ஜகத்தினுடைய முன்னேற்றத் 
துக்குக் காரணமாகிறது என்று அக்கூட்டத்தார் நம்பு 
கின்றனர் . ஒரு சக்தியைப் புறக்கணித்துவிட்டு மற் 
றதை வற்புறுத்துதற்கு அவர்களுக்கு ஆதாரம் யாது 
உளது 

? இயற்கையினுடைய நடைமுறை யாவும் 
ஆசையை அடிப்படையாகக் கொண்டது , போராட் 
டத்தை அடிப்படையாகக் கொண்டது , போட்டியை 
அடிப்படையாகக் கொண்டது , திண்டாட்டத்தை 
அடிப்படையாகக் கொண்டது - இப்படியெல்லாம் 
பகருதற்கு அவர்களுக்கு ஆதாரம் எங்கே ? போட்டி 
யும் போராட்டமும் இருக்கின்றன என்பதை நாம் 
மறுக்கிறோமல்லோம் . ஆனால் மற்ற சக்திக்கு இயற்கை 
யில் இடமில்லையென்று சொல்லுதற்கு அதிகாரம் 
படைத்தவர் யார் ? அன்பு என்று அழைக்கப்படுவதும் , 

தனக்கல்ல " என்று இயம்பப் பெறுவதும் , தியாகம் 
அல்லது நிவிருத்தி என்று சொல்லப்படுவதுமாகிய சக்தி 
தான் உண்மையில் ஆற்றல் யாவும் படைத்துள்ளது 
என்பதை மறுக்கவல்லவர் யார் ? அன்பு என்னும் 


186 


அனுஷ்டான வேதாந்தம் 


உயிர்ச் சக்தியை முறைதவறிக் கையாண்டு விட்டால் 
அதற்கு இத்தகைய விபரீதமான பெயர்களெல்லாம் 
வந்து விடுகின்றன . அன்பு என்னும் வல்லமை வாய்ந்த 
சக்தியே போட்டிக்குப் பிறப்பிடமாம் . 


அறத்திற்கே யன்புசார் பென்ப வறியார் 
மறத்திற்கு மஃதே துணை . 


ஆழ்ந்து ஆராயுங்கால் நெறி வழுவிய அன்புதான் 
தீமைக்குப் பிறப்பிடம் என்பதும் விளங்கும் . தீமையும் 
நலத்தினின்றுதான் பிறக்கிறது பிறகு அது நலமா 
கவே முற்றுப்பெற்று விடுகிறது . இந்த நலத்தை முறை 
தவறிக்கையாளுங்கால் இது தீமை என்னும் பெயர் 
பெற்றுவிடுகிறது . உதாரணம் ஒன்று எடுத்துக்கொள் 
வோம் . ஒருவன் மற்றொரு மனிதனைக் கொன்றுவிடு 
கிறான் . கொலை புரிவது தீயசெயல் . ஆனால் அவன் ஏன் 
கொலை புரிகிறான் என்பது ஆராயப்படுகிறது . வேற்றா 
னைக் கொன்று அவன் பொருளை அபகரித்துத் தன் 
மகனுக்குக் கொடுக்க எண்ணியுள்ளான் என்பது புலப் 
படுகிறது . மகன்மீது வைத்துள்ள அன்பின் தோற்ற 
மாம் அது . தந்தை பூண்டுள்ள குறுகிய அன்பு கேடாய் 
உருவெடுக்கிறது . எண்ணிறந்த உயிர்களைப் புறக் 
கணித்துவிட்டு ஓர் உயிரின் மீது அன்பாக அது தோன்று 
கிறது . குறுகிய அன்பு தவறுதலானது . பரந்த அன்பு 
நேரானது . பின்பு குறுகியது எனினும் அன்பு அன்பே 
யாம் . ஆக , கேட்டுக்கும் அன்புதான் ஏதேனும் ஒரு 
விதத்தில் பிறப்பிடமாயிற்று. குறுகிய பாங்கிலோ 


அனுஷ்டான வேதாந்தம் 


187 


அல்லது பரந்த பாங்கிலோ அன்பு ஒன்றே உயிர்களை 
வாழ்க்கையில் ஏவி வருகிறது . 

ஜகத்திலுள்ளவைகளெல்லாம் என்னென்ன பாங் 
கில் தங்களை விளக்கிக்கொண்டு வந்தாலும் சரி அவை 
யாவுக்கும் உள்ளிருந்து இயக்கும் சக்தி ஒன்றேயாம் . 
வியப்புக்குரிய இச்சக்தியானது வெவ்வேறு சொற்களில் 
பகரப்பெறுகிறது . சுயநலப் பற்றின்மை யென்றும் , 
தியாகம் என்றும் , அன்பு என்றும் இன்னும் பல பதங் 
களைப் பிரயோகித்தும் அது குறிப்பிடப்படுகிறது . இச் 
சக்தி ஒன்று தான் வாழ்க்கைக்கு உண்மையில் உயிர்த் 
தத்துவத்தை ஊட்டுகிறது . ஆகவே மற்றவர்கள் 
இரண்டு சக்திகள் என்று சொல்லுவதை வேதாந்தி 
யானவன் ஒரே சக்தி யென்று சாட்டுகிறான் . இரண்டு 
சக்திகள் உள என்று இயம்புபவர்களுக்கு அடிப்படைக் 
கோட்பாட்டை விளக்கிக் காட்டி , உண்மையில் இருப் 
பது ஒரே சக்தி என்று நிரூபிப்பது அவசியமாகிறது . 
ஜகத்தின் நடைமுறைக்குக் காரணங்கள் இரண்டு உள 
என்னும் கோட்பாட்டை நாம் ஏற்றுக் கொள்ள முடி 
யாது . கேடு என்பது அன்பினது குறுகிய நிலையே 
யொழிய அது வேறு அல்ல என்பதை நாம் தெளிவு 
படுத்த முடியும் . பின்பு உலகங்கள் யாவையும் இயக்கு 
வது ஒரே சக்தி என்பது வெளியாய்விடும் . நலம் கேடு 
என்பனவும் , அன்பு பகை என்பனவும் ஒன்றோடு ஒன்று 
சம்பந்தப்படாதிருந்து உலக நடைமுறைக்கு இரண்டு 
தனித் தனிக் காரணங்கள் ஆகின்றன என்பது ஒரு 
கொள்கை . ஒரு சக்திதான் இரண்டு பாங்குகளில் 


188 


அனுஷ்டான வேதாந்தம் 


தன்னைத் தோற்றுவித்துக் கொள்கிறது என்பது மற் 
றொரு கொள்கை . இந்த இரண்டு கொள்கைகளுள் 
எது யுக்திக்குப் பொருத்தமானதாகத் தோன்றுகிறது 
என்பது கேள்வி . ஒரு சக்தியே இரண்டுவிதத் தோற்றங் 
களில் பொலிகிறது என்னும் கோட்பாடே யுக்திக்கும் 
அனுபவத்துக்கும் ஒத்திருக்கிறது . 

வாழ்வு என்பது ஒரு காட்சி . மறைவு அல்லது 
மரணம் என்பது அதன் மறுபக்கத்திலுள்ள காட்சி . 
ஒன்றை விரும்பினால் மற்றதை வெறுத்தாகவேண்டும் . 
பிறப்பு இறப்பு என்பன ஜீவனுடைய இரண்டு தோற் 
றங்கள் . அவைகளுள் விருப்பும் வெறுப்பும் அன்பின் 
இரண்டு தோற்றங்களாம் . 

இது பரியந்தம் துவைத மதக்கோட்பாடுகளை 
ஆராய்ந்து வந்தோம் . மேலும் அவைகளையே ஆராய்ந்து 
கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை . ஏன் துவைத 
மதக் கோட்பாடுகளை நாம் ஆராய்ந்தோம் என்பதற்குக் 
காரணம் ஒன்று உண்டு . உயர்ந்த அத்வைத ஞான 
நிலைக்குப் போய்விட்டால் ஆங்கு சன்மார்க்கத்தைக் 
கடைப்பிடித்து ஒழுகுதற்கோ , சுயநலப்பற்றை ஒழிப்ப 
தற்கோ ஹேது இல்லை என்று சிலர் கருதுகின்றனர் . 
அது தவறுதலான கருத்து என்பதை விளக்கிக் காட்டு 
தற்கே துவைத மதக் கோட்பாடுகளைத் துருவி ஆராய 
லானோம் . ஞானத்திலும் விக்ஞானத்திலும் உயர்ந்த 
நிலைக்குப் போகப் போக சன்மார்க்க ஒழுக்கத்துக்கு 
உறுதியான ஆதரவு கிடைக்கிறது . ஞானத்தில் மேல் 
நிலைக்குப் போகுமளவு ஒழுக்கத்தில் நிலைநிற்பதும் 


அனுஷ்டான வேதாந்தம் 


189 


தானே வந்தமைகிறது . மக்களைப் பற்றிய ஞானம் 
மக்களுடைய சுகஜீவனத்துக்கு முரண்பட்டதன்று .. 
மற்று ஞானம் ஒன்றே வாழ்க்கையில் எல்லாத் துறை 
களிலும் நம்மைக் காப்பாற்றவல்லது . மானுடரைப் 
போற்றி வணங்கத் தூண்டுவது ஞானம் ஒன்றேயாம் . 
ஞானம் அதிகரிக்குமளவு நமக்கு நலன் உண்டாகிறது . 
காலதேச வர்த்தமானம் என்னும் அளவைக்கு உட் 
படாத பொருள் அவ் அளவைக்கு உட்பட்டிருப்பது 
போன்று தென்படுகிறது . இத்தகைய தோற்றத்தால் 
அது தோஷத்துக்கு ஆளாயிருப்பதாகவும் தென்படு 
கிறது , என்கிறது வேதாந்தம் . அளவையில் அடங்கிய 
அன்பு , சிறு சொரூபங்களில் வைத்த அன்பு தோஷ 
மாகத் தென்படுகிறது . அது துன்பத்தை விளைவிக் 
கிறது பின்பு அளவையில் அடங்காத அன்பு , எல்லை 
மருவாத அன்பு தெய்வ சொரூபமாகக் காட்சி கொடுக் 
கிறது . வேதாந்தம் மற்றுமோர் உண்மையைப் பகர் 
கிறது . அதாவது நாம் காணும் தோஷத்துக்கெல்லாம் 
நாமே பொறுப்பாளிகளாகிறோம் . நாம் அல்லல் படுவ 
தற்கு யாரோ தேவதைகள் காரணம் என்று நிந்தை 
கூற வேண்டாம் ; மேலும் சோர்வடைந்து நம்பிக்கை 
யிழந்தவர்களாய் விடலாகாது ; வேறு யாராவது வந்து 
நமக்குக் கைகொடுத்து உதவினாலொழிய இப்பொழுது 
நாம் அகப்பட்டுக் கொண்டுள்ள சூழ்நிலையினின்று 
நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள முடியாது என்ற 
எண்ணமும் நமக்கு வேண்டாம் . இப்படி யெல்லாம் 
நினைப்பது முறையல்ல என்கிறது வேதாந்தம் . நமது 


190 


அனுஷ்டான வேதாந்தம் 


நிலையை ஒரு பட்டுப்புழுவினுடைய நிலையோடு ஒப்பிட 
லாம் . தன் உடலினின்றே பட்டுப்புழு நூலை உண்டு 
பண்ணி , அதைக்கொண்டு கூடு கட்டி அக்கூட்டினுள் 
அது அடைபட்டுக் கொள்கிறது . அங்ஙனம் நமக்கு 
நாமே கர்மம் செய்து , அக்கர்ம பந்தத்தினுள் நம்மை 
நாம் அடைத்து வைத்துக் கொள்கிறோம் . ஆனால் இப் 
படி பந்தத்தில் அடைபட்டுக் கிடப்பது எக்காலத்துக்கு 
மென்று அமைந்ததன்று . பட்டுப்புழுவானது கூட்டி 
னுள் பட்டுப் பூச்சியாக மாறியமைகிறது . கூட்டை 
உடைத்துக் கொண்டு விடுதலையடைந்து , அழகிய ஐந்து 
வாக அது வெளியில் வருகிறது . அங்ஙனம் நமது கர்ம 
பந்த பாசங்களை அகற்றி , முக்த புருஷர்களாக நாம் 
பிரபஞ்சத்தினின்று வெளியில் வரவேண்டும் . கர்மம் 
என்கிற வலையை நம்மீது நாமே வீசிக்கொண்டிருக் 
கிறோம் . நமது அக்ஞானத்தால் நம்மைக் கட்டுண்டு 
கிடப்பவர்களாக எண்ணிக் கொள்கிறோம் . நம்மை 
உய்விக்க யாராவது வரவேண்டுமென்று கதறியழுகின் 
றோம் . ஆனால் புறவுலகினின்று நமக்கு உதவி வருவது 
கிடையாது . நம்முள்ளிருப்பவனே நமக்கு உதவி புரி 
கின்றான் . அண்டமெங்கும் வியாபித்துள்ள முப்பத்து 
முக்கோடி தேவர்களிடம் நாம் முறையிட்டுக்கொண்டே 
யிருக்கலாம் . ஆண்டாண்டுதோறும் இங்ஙனம் சாதகர் 
கள் பலர் அழுது புரண்டு கிடந்தனர் . கடைசியாக 
அவர்களுக்கு உதவியும் வந்தது . அவரவர் உள்ளிருந்தே 
யாண்டும் அப்படி உதவி கிட்டியது , அறியாமையினால் 
ஒவ்வொரு சாதகனும் செய்த குற்றத்தைத் தானே 


அனுஷ்டான வேதாந்தம் 


191 


அகற்றவேண்டியதாயிற்று . விமோசனம் அடைவதற்கு 
அது ஒன்றே உற்ற உபாயம் . நம்மைச் சுற்றிலும் நாம் 
வீசிக்கொண்ட வலையை நாமே அறுத்தெறியவேண்டும் . 
இங்ஙனம் வலையை வெட்டும் வல்லமை நமக்குண்டு . 
இதைப்பற்றி யாதொரு சந்தேகமும் வேண்டாம் . 
நல்லது ஆனாலும் சரி , கெட்டது ஆனாலும் சரி , நாம் 
எடுத்துக் கொள்ளும் முயற்சியில் ஒன்றும் வீண் போவ 
தில்லை. இப்பொழுது நாம் என்ன நிலையில் இருக் 
கிறோமோ அது நாம் இதுகாறும் செய்த வினையின் 
விளைவாம். பாபம் , புண்ணியம் ஆகிய இருவினையும் 
அதற்கு முகாமைகளாகின்றன . குற்றங்கள் பலவற்றை 
நாம் நமது ஜீவிதத்தில் செய்துவிடுகிறோம் . அக்குற்றங் 
கள் நமக்கு நல்ல பாடத்தைப் புகட்டியிருக்கின்றன . 
அவைகள் மூலமாக நாம் பெற்றுள்ள அனுபவம் ஒப் 
பற்றது . - அக்குற்றங்களாலன்றி நாம் இப்பொழுது 
அடைந்துள்ள நல்லறிவைப் பெற்றிருக்க முடியாது . 
ஆதலால் நாம் செய்த குற்றங்களைக் குறித்து நாம் 
வருந்த வேண்டியதில்லை ; ஒரு விதத்தில் திருப்தியடைந் 
தவர்களாகவே இருக்கலாம் . இனி ஒவ்வொரு மனி 
தனும் வேண்டுமென்றே குற்றம் செய்யவேண்டும் 
என்பதல்ல இதன் பொருள் . அப்படி நாம் விஷயத்தை 
அனர்த்தம் பண்ணி விடலாகாது . தவறுதல்கள் செய்து 
விட்டதை முன்னிட்டு ஓயாது வருந்திக்கொண்டிருக்க 
வேண்டாம் என்பதே இதன் தாத்பரியம் . நம்மிடத் 
துள்ள சில தீக்குணங்களும் கேடுகளும் இறுதியில் நல 
னாக வடிவெடுத்துவிடும் என்பது உறுதி . வேறு பாங்கில் 


192 


அனுஷ்டான வேதாந்தம் 


போய்விட இடமில்லை . ஏனென்றால் நலமே வடிவெடுத் 
திருப்பதுதானே நமது யதார்த்தநிலை . புனிதமே வடி 
வெடுத்திருப்பதுதான் நமது யதார்த்தநிலை . நமது 
யதார்த்த நிலையைத் தாற்காலிகமாக மறைத்து வைக் 
கலாம் ; அதை அழித்துவிட எவர்க்கும் இயலாது . 
நமது யதார்த்தநிலை யாண்டும் உள்ளபடி இருந்து 
வருகிறது . 

இதினின்று நாம் அறியக்கிடக்கும் கோட்பாடு 
ஒன்று உளது . நாம் புரிகின்ற தவறுதல் அல்லது கேடு 
நம்மிடத்துள்ள பலஹீனத்தினின்று உதித்ததாம் . நாம் 
பலஹீனர்களாயிருப்பதற்குக்காரணம் நம்மிடத்துள்ள 
அக்ஞானமாம் . இவைகளைத் தவறுதல்கள் என்று 
தான் இயம்பவேண்டும் . பாபங்கள் என்று சொல்லு 
வது பொருந்தாது . பாபம் என்னும் பதத்துக்கு ஆதி 
யில் நல்ல அர்த்தம் இருந்தது . நாளடைவில் மனித 
னுடைய உள்ளத்தில் பீதியை உண்டுபண்ணுகிற சில 
கருத்துக்கள் அதனோடு கலந்துவிட்டன . ஆகவே 
பாபம் என்று நாம் பகர்வோமல்லோம் . நம்மை அக் 
ஞானிகள் ஆக்கியவர் யார் ? நாமே நமது கரங்களால் 
கண்களைப் பொத்திக்கொண்டு எங்கும் இருளாயிருக் 
கிறதே என்று கூக்குரலிடுகிறோம் . கண்களை மூடிக் 
கொண்டிருக்கும் கரங்களை அப்புறப்படுத்தவேண்டும் . 
பிறகு வெளிச்சம் தானே தென்படுகிறது . இருள் 
என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுதும் நாம் 
வெளிச்சத்திலேயே இருந்தோம் . ஏனென்றால் ஆத்மா 
வானது 

யாண்டும் சுயம்ஜோதியானது . நவீன 


அனுஷ்டான வேதாந்தம் 

193 
பௌதிக விக்ஞானம் என்ன பகர்கிறது என்று பார்க்க 
வேண்டும் . - உயிர்களெல்லாம் சிறு நிலையிலிருந்து பெரு 
நிலைக்கு ஆவிர்பவித்து வருகின்றன . அப்படி அவை 
பரிணமித்து வருவதற்கு அடிப்படைக் காரணம் யாது ? 
ஆசை . ஏதேனும் ஒன்றைச் செய்ய விலங்கு ஒன்று 
விரும்புகிறது . ஆனால் சூழ்நிலையோ அதற்கு அனுகூல 
மாயில்லை . சூழ்நிலையை சமாளிப்பதற்கு ஏற்ற புதிய 
சரீரத்தை அது அமைக்க எத்தனிக்கிறது . அந்த யத் 
தனத்தில் வெற்றியடைவதுதான் பரிணாமம் என்பது . 
புதிய சரீரத்தை அமைப்பது யார் ? அந்த விலங்கு 
தனக்குத்தானே புதிய சரீரத்தை அமைத்துக் கொள் 
கிறது . தனது இச்சாசக்தி அதை அச்செயலில் தூண் 
டிற்று . அணுப்போன்ற சிற்றுயிர் நிலையிலிருந்து 
மானுடா , உன்னை நீ ஓயாது சிருஷ்டித்துக்கொண்டு 
வந்திருக்கிறாய் . உன்னுடைய இச்சாசக்தியை மேலும் 
கையாண்டுவா . அதனால் இன்னும் உயர்ந்த நிலைக்கு நீ 
போவாய் . எல்லாம் வல்லது இச்சாசக்தி . அது எல் 
லாம் வல்லது என்றால் விரும்பியதையெல்லாம் நான் 
ஏன் செய்யலாகாது என்று ஒருவன் கேட்கலாம் . அப் 
படிக் கேட்கின்றவன் தனது அற்ப சொரூபத்தை 
எண்ணிக் கொண்டிருக்கிறான் . 

கொண்டிருக்கிறான் . அணுவுயிராயிருந்த 
வனே மானுட உயிராய் மேலோங்கி வந்திருக்கிறான் . 
இத்தனை பெரிய மாறுதல்களை யெல்லாம் செய்தது 
யார் ? . உன்னுடைய இச்சாசக்தியைக்கொண்டே நீ 
செய்துள்ளாய் . இச்சாசக்தியானது எல்லாம் வல்லது 
என்பதை இப்பொழுது நீ மறுக்கமுடியுமா ? இவ் 


A. 


13 


194 


அனுஷ்டான வேதாந்தம் 


வளவு தூரம் நீ முன்னேற்றம் அடைவதற்கு உனக்கு 
உதவிபுரிந்த அதே இச்சாசக்தியானது நீ மேலும் முன் 
னேற்றமடைவதற்கும் உதவிபுரியும் . இனி , நீ சீலத்தில் 
சிறந்தவன் ஆவாயாக . மனது தூயதாகுமளவு இச்சா 
சக்தி வலிவு பெறுகிறது . வலிவு பெற்ற இச்சாசக்தி 
யைக்கொண்டு நீ மேல்நோக்கிப் போகமுடியும் . 

மனிதனிடத்துள்ள கேடுகளைப்பற்றி அவனுக்கு 
ஞாபகமூட்டலாகாது . தன்னிடத்து இன்னின்ன 
கேடுகள் இருக்கின்றனவென்று ஒருவன் கேள்விப்படு 
கிறான் . பிறகு அவன் ஓர் இடத்தில் போய் மேனி 
முழுதும் நீறு பூசியவனாய் , கந்தையைக் கட்டியவனாய் 
இருந்துகொண்டு தான் செய்த குற்றத்தை எண்ணி 
யெண்ணி வருந்துகிறான் , புலம்புகிறான் . அப்படி ஆயுட் 
காலமெல்லாம் அழுதுகொண்டே யிருந்தால் அவன் 
முன்னேற்றமடைய முடியுமா ? அதனால் அவன் 
மேலும் பலஹீனனே ஆவான் . குற்றத்தையே எடுத் 
துக்காட்டிக்கொண்டிருப்பவன் சமுதாயத்துக்கு நலம் 
செய்வதில்லை . அதில் உள்ள தீமையை இன்னும் அதி 
கப்படுத்துகிறான் . பல்லாயிரம் ஆண்டுகளாக அறை 
யொன்று இருள் சூழ்ந்துகிடக்கிறது. “ ஓ , கார் இருளே " 
என்று சொல்லிக்கொண்டு ஒருவன் அதனுள் வந்து 
புலம்பத் துவங்குகின்றான் . அப்படி அழுவதால் இருள் 
அகன்றுவிடுமா ? அதற்குப் பதிலாகத் தீக்குச்சி ஒன் 
றைக் கிழித்தால் வெளிச்சம் உடனே வருகிறது . “ நான் 
தீங்கு செய்துவிட்டேன் , பல தவறுகள் இழைத்துவிட் 
டேன் ” இப்படி யெல்லாம் ஒருவன் வாழ்நாளெல்லாம் 


அனுஷ்டான வேதாந்தம் 

195 
எண்ணிக் கொண்டிருப்பதில் யாது நலன் விளையும் ? 
இவ்விஷயத்தை ஞாபகப்படுத்துதற்கு எந்தத் தேவ 
தையினுடைய சகாயமும் வேண்டியதில்லை . நல்லறிவு 
என்னும் வெளிச்சம் வந்தவுடனே தீமை என்னும் 
இருள் தானே நொடிப்பொழுதில் அகன்றுவிடுகிறது . 
ஒவ்வொரு மனிதனும் நல்லொழுக்கமே வடிவெடுத்த 
வன் ஆகவேண்டும் . சீலத்துக்கு அவன் இருப்பிடம் 
ஆவது அவசியம் . ஆத்ம சொரூபம் அவன்பால் திகழ் 
வது ஆகுக . தூய்மையே வடிவெடுத்து இருப்பவன் 
குணம் என்னும் குன்று ஏறியிருப்பவன் ஆகிறான் . 
அவனுடைய ஆத்மபிரகாசம் சுயம்ஜோதியாக நாலா 
பக்கமும் மிளிரும் . மற்ற மனிதர்களும் அத்தகைய 
நல்வாழ்க்கையில் ஈடுபடவேண்டும் என்று அது அவர் 
களைக் கவர்ந்து இழுக்கும் . பாரமார்த்திகப் பெரு 
நிலையே ஒவ்வொருவனது யதார்த்த சொரூபம் ஆகிறது . 
அத்தகைய பெருநிலைக்கு ஒவ்வொருவனும் எழுந்திருத் 
தல் வேண்டும் . அங்ஙனம் ஆத்மபோதம் பெற்று 
எழுந்திருப்பவன் புல்லிய கீழ்மகனிடத்தும் ஆத்ம 
சொரூபத்தையே காண்பான் . ஆத்மபோதம் அடையப் 
பெற்ற சான்றோன் யாரையும் சிறுமைப்படுத்துவ 
தில்லை . நீ ஒன்றுக்கும் உதவாத கயவன் " 
யாரையும் அவன் இகழ்வதில்லை. ஞான ஒளிக்கு 
இருப்பிடமானவனே எழுந்திரு என்று ஒருவனுக்கு 
அவன் உற்சாகம் ஊட்டுகிறான் . “ புனிதத்துக்குப் 
பிறப்பிடமானவனே , பண்பட்ட வாழ்வு உன் பால் 
பொலிவதாகுக என்று இன்னொருவனுக்கு அவன் 


என்று 


10 


13 


196 

அனுஷ்டான வேதாந்தம் 
ஆசி கூறுகிறான் . " பிறப்பு இறப்பு அற்ற பேராளா " 
என்று மற்றொருவனுக்கு அவனுடைய மகிமையை 
ஞாபகமூட்டுகிறான் . " பேராற்றல் படைத்த பெரு 
மகனே உனது பேரியல்பைத் தோற்றுவிப்பாயாக 
என்று ஒருவனுக்கு ஓதுகிறான் . " சிறுமை உனக்கு அடா 
தது ; பெருமையே உனது நிஜசொரூபம் ” என்கிறான் 
ஒருவனிடம் . மனிதன் பண்ணுகிற பிரார்த்தனைகளுள் 
இத்தகைய பேருணர்வை ஊட்டும் பிரார்த்தனைகளே 
மிக மேலானவைகள் என்கிறது அத்வைத வேதாந்தம் . 
நமது நிஜ சொரூபத்தை இடையறாது சிந்தையில் 
வைப்பதுதான் பிரார்த்தனைகளுள் பெரியது . சித்த 
மிசை குடிகொண்டுள்ள அறிவான தெய்வத்தை 
இடையறாது சிந்தித்தல் வேண்டும் . அது அகண்டா 
காரப் பெரிய பொருள் ; எல்லாம் வல்லது ; அது சதா 
சிவம் , அதாவது நலமனைத்துக்கும் இருப்பிடம் ; கரு 
ணையே வடிவெடுத்தது ; சுயநலம் என்னும் சிறுமைக்கு 
அப்பாற்பட்டது ; உபாதிகளையெல்லாம் கடந்தது . ஜீவ 
போதத்துக்கு அது மேலானது . ஆதலால் அதனிடத் 
திருந்து ஆற்றல் எல்லாம் வடிவெடுக்கிறது . அப்பேரு 
ணர்வு அச்சத்தை அகற்றுகிறது . யாரிடத்தில் சுயநல 
மிருக்கிறதோ அவனிடத்து பயமுமுண்டு . தனக்கென்று 
ஒன்றையும் வேண்டாதவன் யாருக்கு அஞ்சவேண்டும் ? 
அவனை பயமுறுத்த வல்லது . யாது ? மரணத்தைக் 
குறித்து அவன் அஞ்சுபவனா ? ஒருநாளுமில்லை . உல 
கில் உள்ள தீமைகளைக் குறித்து அவன் அஞ்சுபவனா ? 
அதுவுமில்லை. அத்வைதி ஒருவனுக்கு இத்தகைய - இடர் 


அனுஷ்டான வேதாந்தம் 

197 
ஒன்றும் இல்லை . அத்வைத வேதாந்தத்தை அனுஷ் 
டிப்பவன் செய்யக் கிடக்கும் கடமையொன்று உண்டு . 
தன்னைச் செத்தவன் ஆக்கிக்கொள்ளுதல் அவனுடைய 
முதற்கடமையாகும் . மடிந்துபோன ஆள் தோற்றத் 
தில் இல்லை . அவனுக்குரிய பெயரில்லை , ஊரில்லை , உற் 
றார் உறவினர் இல்லை. பழைய கற்பனைகளாக அவை 
யாவும் மறைந்து போய்விட்டன . கற்பனைகளெல்லாம் 
ஒழிந்துபோன பிறகு எஞ்சியிருப்பது எதுவோ அது 
ஆத்ம சொரூபம் . மாசு படியாத தூய உணர்வு அது. 
உறுதிப் பொருள் அதுவே . தன்னில் தானாயிருப்பதால் 
அது எல்லாம் . செய்து சாதித்ததாகிறது . பேரறிவு 
என்பது அதுவே . கட்டு அற்ற பூரணமாகிய அது 
ஒன்றே எஞ்சியிருக்கிறது . பிறகு எதைக்குறித்து 
எதற்கு அச்சம் உண்டாவது ? எங்கும் நிறைபொரு 
ளைத் துன்புறுத்துபவன் யார் ? இப்பேருணர்விலே 
நிலைத்திருப்பவனுக்கு மனத்தளர்வு என்பதில்லை . பூர 
ணத்தில் நிலைத்திருந்துகொண்டு தன்னைச் சார்பவர்க் 
கெல்லாம் அப்பேருணர்வை ஊட்டுதல் ஒன்றே நிறை 
ஞானியின் செயல் ஆகிறது . அகம் புறம் எல்லாம் பர 
பிரம்ம சொரூபம் என்பதை ஞானி உணர்கிறான் . அக் 
ஞானிக்கு அத்தகைய உணர்வு இல்லை . அவனிடத்து 
அத்தகைய ஞானத்தை வழங்கவேண்டும் . பரபோதம் 
வளருமளவு மக்கள் மேன்மையுறுவர் . உலக முன் 
னேற்றத்துக்கு இந்த ஞானம் முற்றிலும் தேவையா 
யிருக்கிறது .. - 


198 


அனுஷ்டான வேதாந்தம் 


இந்த ஞானம் மிக மிகப் பழையது . மலைகளையெல் 
லாம்விட இது பழையது எனலாம் . பொருளைப்பற்றிய 
உண்மை சாசுவதமானது . இவ்வுண்மையானது யாரு 
டைய தனியுரிமையுமல்ல . எந்த மனிதனாவது , எந்த 
சமுதாயமாவது இதன் மீது அலாதியான பாத்தியதை 
கொண்டாட முடியாது . தான் பரபிரம்ம சொரூபம் 
என்னும் உண்மை ஜீவர்கள் எல்லார்க்கும் பொதுவா 
னது . இது அலாதியாகத் தன்னுடையது , மற்றவர் 
களுக்கு இதில் எந்த விதமான உரிமையும் கிடையாது 
என்று யார்தான் சொந்தம் பாராட்டமுடியும் ? ஆனால் 
நாம் செய்யக்கிடக்கும் கடமையொன்று உண்டு . எல் 
லாரும் அனுஷ்டிக்கக் கூடிய அவ்வளவு எளியதாக 
இவ்வுண்மையை ஆக்கிவிடவேண்டும் . நம்மைப்பற்றிய 
பேருண்மைகள் எளியவைகளில் மிக எளியவைகளாம் . 
ஆகவே இவை யாவும் சமுதாயத்தினுடைய ரத்தத்தில் 
ஆழ்ந்து ஊறிவிட வேண்டும் . பண்டிதன் பாமரன் 
ஆகிய எல்லார்க்கும் இது பொது உடைமையாவது 
அவசியம் . ஆடவர் , மகளிர் , சிறுவர் , சிறுமிகள் ஆகிய 
எல்லாரும் இதைத் தெரிந்திருத்தல் வேண்டும் . அரிய 
பெரிய வாதப் பிரதிவாதங்கள் செய்வதும் , மூட்டை 
மூட்டையாய் தத்துவ விசாரங்கள் செய்வதும் , சமயக் 
கோட்பாடுகளைப் பாகுபடுத்துவதும் , மதச் சடங்குகள் 
பலவற்றில் ஈடுபடுவதும் அந்தந்தக் காலங்களில் நலம் 
தருவனவாக இருந்திருக்கலாம் . 

இருந்திருக்கலாம் . ஆனால் இக்காலத் 
துக்கு ஏற்ற பாங்கில் உண்மையை எல்லார்க்கும் உரி 
யது ஆக்கிவிடலாம் . எல்லாரும் அதை எளிதில் அறிய 


அனுஷ்டான வேதாந்தம் 


199 


முடியும் . பின்பு அதை அனுஷ்டிக்குமளவு கிருதயுகம் 
வந்தமையும் . உயிர்கள் யாவும் பரபிரம்ம சொரூபம் . 
ஒருவரோடு ஒருவர் இணக்கம் கொள்கையில் இந்த 
உணர்வு அடிப்படையில் இருக்கும் . அதினின்று இனி 
மையும் , இன்பமும் , ஒழுங்குப்பாடும் வடிவெடுக்கும் . 
அத்தகைய உயர்ந்த மனநிலையே கிருதயுகம் என்பதாம் . 


-- 


ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்கள் 

இயற்றிய மற்ற நூல்களுக்கு 
மானேஜர் , தபோவனப் பிரசுராலயம் 
திருப்பராய்த்துறை போஸ்ட் , திருச்சி ஜில்லா 
என்ற விலாசத்துக்கு எழுதி விவரம் 

தெரிந்துகொள்ளுங்கள் . 


ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்தினின்று 
ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்களை 
ஆசிரியராகக்கொண்டு வெளிவரும் 

தர்ம சக்கரம் 
என்னும் தமிழ் மாதாந்திரப் பத்திரிகைக்கு 

மானேஜர் , தர்ம சக்கரம் ., 
திருப்பராய்த்துறை போஸ்ட் , திருச்சி ஜில்லா 
என்ற விலாசத்துக்கு எழுதி விவரம் 

தெரிந்துகொள்ளுங்கள் . 


பwrilG 


... nlalason..aa........... 


............ 


1 . 


ஷை 
ஷை 
ஷை 
லை. 
க்ஷ 


ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்கள் 

இயற்றிய நூல்கள் 
ஸ்ரீமத் பகவத்கீதை விரிவுரையுடன் -பிரசார விலை 5.50 
திருவாசகம்-விரிவுரையுடன்-பிரசார விலை 

5-50 
ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உபதேச மஞ்ஜரீ 
பிரசாரவிலை- சாதா பைண்டு 

1-50 
பிரசார விலை - காலிகோ பைண்டு 

2-50 
தினசரி தியானம் ( பாக்கெட் சைஸ் ) பிரசார விலை 1-00 
ஞானயோக விளக்கம் ( காலிகோ பைண்டு ) 

6-00 
ராஜயோக விளக்கம் 

கை 

6-00 
கர்மயோக விளக்கம் 

5-00 
பரமஹம்ஸரின் பெருமை 

4-50 
தினசரி தியானம் 

4.50 
பக்தியோக விளக்கம் 

4.00 
கல்வி 

3-00 
ஸ்ரீ விவேகானந்தர் ஜீவிதம் 

2-50 
கடவுளின் வடிவங்கள் 

2.00 
விவேகானந்த உபநிஷதம் 

2.00 
எதிர்கால இந்தியா 

1-50 
அனுஷ்டான வேதாந்தம் 

1-50 
தாயுமானவர் இயற்றிய பரி பூரணானந்தம் (விரிவுரை ) 1-50 
தாயுமானவர் இயற்றிய சின்மயானந்த குரு ஷ 1-50 
தாயுமானவர் இயற்றிய மௌனகுரு வணக்கம் க்ஷ 1-50 
தாயுமானவர் இயற்றிய கருணாகரக் கடவுள் ஷ 1-50 
தாயுமானவர் இயற்றிய ஆனந்தமான பரம் 

1-50 
தாயுமானவர் இயற்றிய சுகவாரி 

ஷ 

1-50 
தாயுமானவர் இயற்றிய எங்கும் நிறைகின்ற பொருள் 1-50 
பரமஹம்ஸர் புகட்டிய பெருநெறி விளக்கம் பாகம் 1 1-50 
பரமஹம்ஸர் புகட்டிய பெருநெறி விளக்கம் பாகம் 2 1-50 
சந்தேகம் தெளிதல் பாகம் 1 

1-50 
சந்தேகம் தெளிதல் பாகம் 2 

1-50 
ஸ்ரீ சாரதா தேவியாரது சரிதம் 

1-25 
திருக்கயிலாயகிரி யாத்திரை 

1.13 
உலகுக்கு உயிர்கொடுத்த உத்தமன் 

1-00 
கண்ணன் என்னும் கடவுள் 

1-00 
சகோதரி நிவேதிதை 

1-00 
விரத வீரர் பீஷ்மர் (நாடகம் ) 

1-00 
ஹரிச்சந்திரன் ( நாடகம் ) 

1-00 


ஷை 


... 


... 


..................... 


raaro .... aa .. 


................ 


... 


... 


... 


... 


... 


.. 


... 


அறம் வளர்த்த நம்பி 
* கயிலைமலை யாத்திரை ( மாணவர் பதிப்பு ) 
உலகை உய்வித்த உத்தமன் 
தேவரகசியம் ( முதலிய கதைகள் ) 
சுவாமி விவேகானந்தர் 
தான வீரன் கர்ணன் ( நாடகம் ) 
பாண்டவ கௌரவ பெருமை ( நாடகம் ) 
ஸ்ரீ ராமகிருஷ்ண சரிதம் 
சந்நியாசி 
தவப் புதல்வர்கள் ( நாடகம் ) 
பார்வதி , லக்ஷ்மி , சரஸ்வதி கர்வபங்கம் ( நாடகம் ) 
பிரஹ்லாதன் ( நாடகம் ) 
பாதுகா பட்டாபிஷேகம் ( நாடகம் ) 
நன்மக்களைப் பெறுதல் 
தாயுமானவர் இயற்றிய பரசிவ வணக்கம்( விரிவுரை ) 
பஜனைப் பாடல்கள் 
சைவன் யார் ? 
செத்தவர்கள் நம்மோடு பேசுகிறார்களா ? 
* ஸ்ரீமத் பகவத்கீதை முன்னுரை 
* ஆதம சக்தி 
இராவண தத்துவம் 
மார்க்கண்டேயன் (நாடகம் ) 
தபோபலன் ( நாடகம் ) 
* மனிதனது நிஜசொரூபம் 
* சக்தி தத்துவம் 
ஆலய வழிபாடு 
* ஈசன் எங்கும் நிறைந்துள்ளான் 
*சூரிய நாராயணன் 
* சிவதத்துவம் 
இந்து மதமும் கிறிஸ்துவ மதமும் 
வர்ணாச்ரம தர்மம் 
*கணபதி 
* முருகக் கடவுள் 
*விஷ்ணு தத்துவம் 
திருக்குறளில் கடவுள் வாழ்த்து 
அருள் விருந்து 1 முதல் 13 வரை ( ஒவ்வொன்றும் ) 
* அன்னை சாரதா தேவியார் வரலாறு 
ஸ்ரீ ராமகிருஷ்ண ஸ்தோத்ரம் 
The Bhagavad Gita ( Postage Rs . 2-00 ) 


0-95 
0-95 
0-95 
0-90 
0-90 
0-80 
0-80 
(0-75 
0-75 
0-65 
0-65 
0-65 
0-50 
0-50 
0-50 
0-50 
0-45 
0-45 
0-40 
0-40 
0-40 
0-35 
0-35 
0-25 
0-25 
0-25 
0-20 
0-20 
0-20 
0-20 
0-15 
0-15 
0-15 
0.15 
0-15 
(0-15 
0-15 
0-10 
6-00 


... 


... 


... 


.. 


... 


... 


.. 


... 


... 


sssssaaaasssssss . 


roanraaarraar.natar..nanaanetaronners 


.. 


... 


Ramakrishna Lives Vedanta 

4-50 
The Indian National Education 

4-50 
Sri Vishnu Sahasranama Stotram 
( By Swami Vimalananda ) 

2-00 
* Introducing the Gita 

1.00 
* Key to Higher Life 

0-50 
** The Student 

0-45 
*The School 

0-40 
** The Teacher 

0-30 
எல்லாப் புத்தகங்களையும் வாங்க விரும்புபவர்கள் 
* இக்குறியிட்ட புத்தகங்களை வாங்கத் தேவையில்லை . 
ஏனென் 

ல் இவை ஏனைய பெரிய புத்தகங்களில் அடங்கி 
யுள்ளன . ( எல்லா வெளியீடுகளுக்கும் , வெளிநாடுகளுக்கு 
தபாற் செலவு தனி . ) 

பிரசார விலை வெளியீடுகளுக்குத் தபால் செலவு தனி . மற்ற புத்தகங் 
கள் நான்கு ரூபாய்க்குக் குறைந்த ஆர்டர்களுக்கு புத்தகங்களின் விலையுடன் 
ரிஜிஸ்தர் தபாற் செலவு ரூ . 0-70 சேர்த்தனுப்ப வேண்டும் . விற்பனை நிலை 
யங்களில் எவ்வித செலவுமின்றி எல்லாப் புத்தகங்களும் கிடைக்கும் . 

ஸ்ரீமத் பகவத்கீதை : - தேவ நாகரியிலும் தமிழிலும் மூலம் 
பதவுரை - பொழிப்புரை விளக்கமான விரிவுரை ஆகியவற்றுடன் ஏற்ற இடங் 
களில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்ஸரின் உபதேசங்களிலிருந்து மேற்கோள் 
களும் தரப்பெற்றிருக்கின்றன . டெம்மி 1 க்கு 8 ல் 1004 பக்கங்களை உடையது . 
பிளாஸ்டிக் காலிகோ பைண்டு : ரூ . 15-00 மதிப்புள்ள இப்புத்தகம் பிரசார 
நோக்கத்தைக்கொண்டு மிக மிகக் குறைந்த விலை ரூ . 5-50க்கு விற்கப்படு 
கிறது . தபாற்செலவு ரூ . 2-00 . 
திருவாசகம் : 
பதவுரை கருத்துரை 

விளக்கமான விரிவுரை 
யுடன் ஏற்ற இடங்களில் உபநிஷத் மந்த்ரங்களும் இணைக்கப்பெற்றிருக்கின் 
றன . எல்லோரும் அறிந்துகொள்ளக்கூடிய இனிய தமிழ் நடை . டெம்மி 
1 க்கு 8 ல் 960 பக்கங்களை யுடையது . உயர்ந்த தடிப்பான இந்தியன் பிரிண் 
டிங் கிளேஸ் காகிதம் - சுத்தமான பாதிப்பு - அழகிய பிளாஸ்டிக் காலிகோ 
பைண்டு . ரூ . 12-00 மதிப்புள்ள இப்புத்தகம் பிரசார நோக்கத்தைக்கொண்டு 
மிக மிகக் குறைந்த விலை ரூ . 5-50க்கு விற்கப்படுகிறது .தபாற்செலவு ரூ . 2-00 . 

THE BHAGAVAD GITA -Original Stanzas --Split up Read 
ing - Transliteration - Word for Word Translation - A Lucid English 
Rendering and Commentary - Demy 8V0-1008 Pages - Calico Bound . 
Nominal Price Rs . 6-00 ( Postage Rs . 2-00) Please contact your local 
booksellers to save postage . 


- 


...sness 


sanslaanasers 


nan ...aaaaaaaaaaaa.saa.....noranorant ..... 


ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உபதேச மஞ்ஜரீ :- ஸ்ரீ ராமகிருஷ்ண 
பரமஹம்ஸர் தம் பக்தர்களுக்கு நிகழ்த்திய சம்பாஷணைகளினின்று பொறுக்கி 
எடுத்த 1426 உபதேசங்களைக் கொண்டது இப்புத்தகம் . கிரௌன் சைஸ் 
424 பக்கங்கள் . அதிகம் பொருள் வசதி இல்லாதவரும் இதை வாங்கிப் படித் 
துப் பயன்பெற வேண்டும் என்ற நோக்குடன் ரூ . 4-00 விலையுள்ள இப்புத் 
தகம் ரூ. 1-50க்கு தரப்பெறுகிறது . தபாற்செலவு ரூ . 1-05 . காலிகோ பைண்டு 
புத்தகத்திற்கு விலை ரூ . 2-50 ; தபாற்செலவு ரூ . 1-20. 

தினசரி தியானம் : - ரூ . 4.50 விலையுள்ள புத்தகத்தை அதன் 
பாதி அளவான பாக்கெட் சைஸ் புத்தகமாகச் செய்து யாவரும் படித்துப் 
பயன்பெற வேண்டும் என்ற நோக்குடன் பிரசார விலையில் வெளியிடப் பெற் 
றுள்ளது . 368 பக்கங்கள் ; பிளாஸ்டிக் காலிகோ பைண்டு . விலை ரூ .1.00 ; 
தபாற் செலவு ரூ . 0-90 . 

மேற்கண்ட பிரசார விலை வெளியீடுகளை நேரடியாக எங்களிடமிருந்து 
வரவழைக்க விரும்பும் அன்பர்கள் முன்பணம் அனுப்பி ரயில்வே பார்சல் மூலம் 
வரவழைத்துக்கொண்டால் செலவு குறையும் . அதிகம் பிரதிகளை வரவழைப்ப 
வர்களுக்குத் தக்க சலுகைகள் காட்டப்பெறும் . பார்ஸல் கட்டணத்திலும் 
அனுகூலமுண்டு . ஆதலால் பிரசார விலை பதிப்புகளை கூடுதலான அளவுக்கு 
வரவழைத்துத் தாங்களும் தங்கள் நண்பர்களுமாகப் பகிர்ந்துகொண்டால் 
குறைந்த செலவில் அல்லது செலவில்லாமல் புத்தகங்களைப் பெறுவதுடன் 
எங்கள் ஆத்மீகப் பிரசார கைங்கரியத்தில் பங்குகொண்டவர்களும் ஆவீர்கள் . 


தபோவனப் பிரசுராலயம் 
திருப்பராய்த்துறை போஸ்ட் 

திருச்சி ஜில்லா 


தர்ம சக்கரம் 
ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத் திங்கள் வெளியீடு 

ஆசிரியர் சுவாமி நித்தியானந்தர் 


1952 ஜனவரி முதல் வெளிவந்து கொண்டுள்ளது 
ஆண்டு சந்தா 

தனி இதழ் 
உள்நாடு 

45 பைசா 
வெளிநாடு 

70 பைசா 


ரூ . 4-00 
ரூ. 7-00 


TRAISERIES 


aasanarans 


தபோவன அச்சகம் , திருப்பராய்த்துறை 


தபோவனத் தொடர் 34 


சாசு 


சரபோசி 


(41) 


ராசா 


(3S 


பல 


கருசாலும் 


प्रज्ञानं ब्रह्म 


தபோவனப் பிரசுராலயம் 
திருப்பராய்த்துறை போஸ்ட் 

திருச்சி ஜில்லா 


விலை ரூ.1-50 


